[]

1.  Cover
2.  Table of contents

ஆங்கிலம் கற்பது எளிதே

ஆங்கிலம் கற்பது எளிதே

 

முனைவர். டி.ஆர்.சுதா

 

 

மின்னூல் வெளியீடு : FreeTamilEbooks.com

 

உரிமை : Creative Commons Attribution Share Alike 4.0 India கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் படிக்கலாம், பகிரலாம்.

 

அட்டைப்படம் - லெனின் குருசாமி - guruleninn@gmail.com

 

மின்னூலாக்கம் - லெனின் குருசாமி - guruleninn@gmail.com

 

This book was produced using pandoc

 

பதிவிறக்கம் செய்ய - http://FreeTamilEbooks.com/ebooks/learn_english_easy

மின்னூல் வெளியீட்டாளர்: http://freetamilebooks.com
அட்டைப்படம்: லெனின் குருசாமி - guruleninn@gmail.com
மின்னூலாக்கம்: லெனின் குருசாமி - guruleninn@gmail.com
மின்னூலாக்க செயற்திட்டம்: கணியம் அறக்கட்டளை - kaniyam.com/foundation

Ebook Publisher: http://freetamilebooks.com
Cover Image: Lenin Gurusamy - guruleninn@gmail.com
Ebook Creation: Lenin Gurusamy - guruleninn@gmail.com
Ebook Project: Kaniyam Foundation - kaniyam.com/foundation

This Book was produced using LaTeX + Pandoc

ஏப்ரல் 14, 2019

இப்போது 20 பெயர்ச் சொற்களை எழுதுங்கள். எப்படி எழுதுவது. அதுதான் நம் நோட்டுப் புத்தகம் இருக்கிறதே எடுத்து வைத்துக் கொண்டுதானே. படிக்கவே உட்கார்ந்தோம். அப்படியானால் ok. உங்களைச் சுற்றிப் பாருங்கள். என்ன தெரிகிறதோ அதையெல்லாம் எழுதுங்கள். அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, ட்யூப் லைட், Fan, சேர், டேபிள், புத்தகம்… இப்படி ஆங்கிலத்தில் இவற்றின் முதல் எழுத்து மட்டும் இதோ… M,

F, B, S, T, F, C, T, B

M _ _ _ _ _

F _ _ _ _ _

B _ _ _ _ _ _

S _ _ _ _ _

T _ _ _ _ _ _ _ _

F a n

C _ _ _ _

T _ _ _ _

B _ _ _ _

எழுதி முடித்தாயிற்றா? சரி. இப்போது மீண்டும் கண்களைச் சுழல விடுங்கள் கண்கள் = eyes. கண்களில் என்ன உள்ளது? பார்வை என்று பதில் சொன்னால் நீங்கள் தான் கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவர்கள். Pupil, Iris என்று சொன்னால், உங்களுக்கு அறிவியல் அறிவு அதிகம். கண்மை, கருவிழி, வெண்திரை என்றால் இலக்கியத்தில் நாட்டமுள்ளவர். கண்களுக்குள் என் காதலன் தான் தெரிகிறார், காதலிதான் இருக்கிறார் என்றால் நீங்கள் காதல் வயப்பட்டிருக்கலாம். இங்கே அடிக்கோடிட்ட வார்த்தைகள் எல்லாமே Noun

((மற்றபடி வாக்கியங்கள் அறிவியல் ஆராய்ச்சிப்படியோ, புள்ளி விவரப்படியோ நிரூபிக்கப்பட்டவை அல்ல. உங்களுக்கு Interest வரவேண்டும் என்பதற்காக) இப்பொழுது அடிக்கோடிட்ட வார்த்தைகளை எழுதிக் கொள்ளுங்கள். அதன்பின் மீண்டும் பாருங்கள். விளக்கு எதனால் எரிகிறது? மின்சாரம் = current, electricity. இரண்டுமே Noun. பார்க்கவோ, நேரடியாகத் தொடவோ முடியுமா? உணரத்தான் முடியும். இவையும் Noun. Noun has Singular and Plural சில Noun சொற்களுக்கு S என்ற எழுத்தைச் சேர்த்தால் போதும். சில சொற்கள் ies என்று மாறும் Plural ஆகும் போது city - cities நகரம் நகரங்கள், baby - babies குழந்தை, குழந்தைகள், memory - memories நினைவு, நினைவுகள், பற்களில் ஏற்படும் ஓட்டை cavity என்று சொல்லலாம். Plural cavities. சில சொற்கள் அப்படியே மாறிவிடும்.

Tooth Teeth

பல் பற்கள்

Mouse Mice

Foot Feet

Child Children

சில சொற்கள் ஒருமையும், பன்மையும் Same ஆக இருக்கும்.

Deer Deer மான் மான்கள்

Sheep Sheep ஆடு ஆடுகள்

Fish Fish மீன் மீன்கள்

Current Current மின்சாரம்

Electricity Electricity

மின்சாரம்

(Current என்றால் என்ன Electricity என்றால் என்ன என்பதை அறிவியல் பாடபுத்தகங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம்).

இப்போது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது Electricity என்பதும் Current என்பதும் Noun.

ஏப்ரல் 21, 2019

இப்போது கீழே ஒரு பத்தி எழுதப்பட்டுள்ளது. இதில் உள்ள பெயர்ச் சொற்களை அடிக்கோடிட்டு உங்கள் நோட்டுப் புத்தகத்தில் எழுதிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம்.

“ஆங்கிலம் கற்க ஆசைப்படுவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஆசையை மேலும் தீவிரமாக்கிக் கொள்வதே. ஆசைப்படுவதை அடைய வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. முயற்சி செய்தால் நினைத்ததை அடையலாம். நம் வீட்டின் மின் விளக்குகள், இரவின் நிலவு ஆகியவை கூட நமக்கு இதை உணர்த்துகின்றன. முயற்சி செய்ததால் மட்டுமே தாமஸ் ஆல்வா எடிசன் விளக்கைக் கண்டு பிடிக்க முடிந்தது. முயற்சி செய்ததால் தான் மனிதன் நிலவில் கால் பதித்தான்.”

இந்த பத்தியில் உள்ள noun அனைத்தையும் அடிக்கோடிட்டு, அவற்றை எடுத்து எழுதியவர்கள் good போட்டுக் கொள்ளுங்கள் உங்கள் நோட்டுப் புத்தகத்தில். தமிழில் எழுதி அதற்கு ஆங்கில வார்த்தைகளை எழுதியவர்கள் very good போட்டுக் கொள்ளவும்

Noun பல வகைப்படும். அதுபற்றிப் பிறகு பார்ப்போம். அதற்கு முன் சொல் என்றால் என்ன என்று பார்த்துவிடலாம். எழுத்துக்கள் சேர்ந்ததே சொல். எழுத்துக்கள் சேர்ந்ததே சொல் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே, இப்படி எழுதலாமா? kng முடியாதல்லவா. நமக்குத்தான் தெரியுமே a, e, i, o, u என்ற ஏதாவது ஒரு எழுத்தாவது வரவேண்டும் என்று சரி kngi என்று எழுதி விடுவோமா? கூடாது என்பது தெரியும். நாம்தான் முதலிலேயே படித்தோமே ஒலியை வைத்தே எழுத்தை எழுத வேண்டும். அரசன் என்பதற்கு கிங் என்பது ஆங்கிலச் சொல், கி எனபதற்கு ki; ங் என்பதற்கு ng என்று ஒலியை நினைத்துக் கொண்டு எழுதினால் king என்றால் கிங் அரசன் என்று எளிதாக எழுதிவிடலாம். எழுத்து என்பது letter. எழுத்துக்கள் letters. a, e, i, o, u (y) ஆகியவற்றுக்கு ஒலி உண்டு. மற்ற எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களாலேயே ஒலி பெறுகின்றன.

Letter

Letters

Word

Words

Phrase

Phrases

Clause

Clauses

Sentence

Sentences

Paragraph

Paragraphs

இவற்றுள் நாம் இப்போது Letters, Words பற்றி தெரிந்து கொள்வதே மிக முக்கியம்.

Letters - 26.

இதுபற்றி ஏற்கனவே கொஞ்சம் கற்றுக் கொண்டோம். 21+5 (Consonants இதர எழுத்துக்கள் + vowels a, e, i, o, u)

Word என்பது எழுத்துக்களின் அர்த்தமுள்ள கோர்வை.

King என்பது king என்று எழுதினால் மட்டுமே பொருள் தரும். ingk என்றோ ngki என்றோ எழுதினால் எந்தப் பொருளும் தராது. எனவே, அர்த்தமுள்ள கோர்வையே Word.

இந்த Word என்பதே வார்த்தை அல்லது சொல். இதைத்தான் நாம் noun, verb, adverb, adjective என்றெல்லாம் வகைப்படுத்து கிறோம்.

பல சொற்களை நாம் அன்றாடம் ஆங்கிலத்தி லேயே பயன்படுத்துகிறோம், நம்மையறி யாமலலேயே. உதாரணத்திற்கு School, Chair, Coffee, Paste, Brush, Doctor, Nurse, Patient இப்படி…

ஏப்ரல் 28, 2019

எழுத்துக்களைக் கோர்த்தால் சொற்கள். சொற்கள் பல வகைப்படும். Noun, adjective, adverb, verb, articles என பல வகைப்படும். இந்த ஒவ்வொரு வகையிலும், பல வகைகள் உண்டு. என்னடா ஆங்கிலம் பேசுவது மிகவும் எளிது என்று சொல்லிவிட்டு, இவர்களும் adjective, adverb என்று போகிறார்களே என்று நினைக்கத்தான் செய்வீர்கள். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவை என்ன என்று புரிந்து கொண்டால் மட்டும் போதும்.

இப்பொழுது நாம் ஒரு நோட்டு புத்தகத்தில் நிறைய வார்த்தைகள் எழுதி இருக்கிறோம் அல்லவா? அந்த வார்த்தைகள் ஆடு, மாடு கழுதை, குதிரை, குரங்கு, சிரங்கு, விலங்கு, விளக்கு, அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தம்பி, நிலவு, வானம், காதல் கவிதை என்று பலப்பலவாக இருந்திருக்கும். நீங்கள் எழுதிய வார்த்தைகளை படியுங்கள்.

ஆடு என்பதற்கு sheep அல்லது goat என்று எழுதியிருப்பீர்கள். மாடு cow; கழுதை donkey; குதிரை horse; குரங்கு monkey; சிரங்கு boil; விலங்கு animal; விளக்கு lamp or light; அப்பா father; அம்மா mother; அண்ணன் elder brother; தங்கை younger sister இப்படி, பல வார்த்தைகளை எழுதி இருப்பீர்கள்.

சிலவற்றை நம்மால் பார்க்க, தொட முடியும். ஆடு மாடு என்பவற்றை பார்க்க முடியும், தொட முடியும். வானம் பார்க்க முடியும். தொட முடியுமா? சூரியன் பார்க்க முடியும். தொட முடியுமா? காற்று, இசை, நட்பு, காதல், பாசம் உணர முடியும் யாரிடமாவது காண்பிக்க முடியுமா? விலை கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை, இலவசமாகத்தான் வாங்க முடியுமா? உணர முடியும் அல்லது உணரச் செய்ய முடியும். பார்க்க மற்றும் தொட முடிகின்ற பொருட்கள் noun. உணர முடிகின்ற பொருட்களும் noun. மிக எளிதாக சொல்வதென்றால், எதற்கெல்லாம் பெயர் இருக்கிறதோ அவை எல்லாம் noun.

சற்று நேரம் கடற்கரைக்குப் போவோமா? Sea, seashore, shell, ship, people, crowd, children, beach, sand, snacks, boat, net, fish, fisherman, lovers, salesman, cotton candy, waves, snail, crab இப்படி பல வார்த்தைகளை நாம் கடற்கரையில் அறிந்து கொள்கிறோம். Breeze, oxygen, air என்பது போன்ற வார்த்தைகளையும் நாம் அங்கே தெரிந்துகொள்ளலாம். பார்க்க முடிந்தாலும், பார்க்க முடியாவிட்டாலும், தொட முடிந்தா லும், முடியாவிட்டாலும், ஏதேனும் ஒன்றுக்கு பெயர் என்று ஒன்று இருந்தால் அது பெயர்ச்சொல். All naming words are nouns. இதில் பல வகைகள் உள்ளன. இவற்றைப் பற்றி பின்னர் தெரிந்துகொள்ளலாம்.

இப்போது நமக்குத் தெரிய வேண்டியது பெயர் இருந்தால் பெயர்ச்சொல் அவ்வளவே. Officeக்கு கிளம்ப வேண்டுமே. Time ஆகிவிட்டது. Bus பிடிக்க வேண்டும். தாமதமாகப் போனால் manager வேறு முறைப்பார். Work எல்லாம் கெட்டுப் போகும். Morning லேயே இப்படி என்றால் full day problem தான். Office, time, bus, manager, work, morning, day, problem இந்த வார்த்தைகள் எல்லாமே noun. இன்றைக்கு leave தான். என்னால் எழுத முடியும் என்று நினைப்பவர்கள் இதுபோல் பெயருள்ள வார்த்தைகளை எழுதலாம். எழுதும்போது ஒரு தலைப் பைப் போட்டுக் கொள்ளுங்கள்.

school. இது தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த அனைத்து noun சொற்களையும் எழுதுங்கள்.

‌t, s, d, t, b, c, c, c, b, b, p, p, p, b, n, b, w, m, ‌பள்ளிக்கூடம் தொடர்பாக,சட்டென்று நினைவில் தோன்றக் கூடிய சில வார்த்தைகளின் முதல் எழுத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்துமே noun. நீங்கள் கெட்டிக்கார students ஆயிற்றே. இதற்கு மேலும் பல வார்த்தைகளை எழுதி இருப்பீர்கள்.

‌Noun களுக்கு singular plural உண்டு. இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். உங்கள் நோட்டுப் புத்தகத்தைத் திருப்பிப் பாருங்கள். Child children, baby babies, cow cows, page pages ஞாபகம் வந்து விட்டதா? ஆங்கிலம் கற்பது எளிது. நமக்கு தெரிந்த வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்வது, புதிய வார்த்தைகளை அதன் உச்சரிப்போடும், அர்த்தத்தோடும் தெரிந்து கொள்வது போன்ற முயற்சிகள் ஆங்கிலம் கற்பதை மேலும் easyயாக்கி விடும்.

மே 5, 2019

Noun சொற்களுக்கு singular and plural உண்டு. இதுதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. அடுத்ததுக்கு போகலாமே என்று தோன்றுகிறது அல்லவா? சரி இப்பொழுது adjective என்றால் என்ன என்று பார்ப்போம். அடடா இது என்ன புதிய சொல்லாக இருக்கிறது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? என்றெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நோட்டுப் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பேனா எழுதுகிறாதா என்று பார்த்து அதையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே எந்த topic பற்றி எழுதினாலும், என்றைய தினத்தில் எழுதினாலும், அன்றைய தினத்தின் date ஐ போட்டுவிட்டு அதன்பின் எழுத ஆரம்பியுங்கள். இது உங்கள் progressஐ உங்களுக்கு எடுத்துச் சொல்லும். எவ்வளவுக்கெவ்வளவு நீங்களாக ஆங்கில வார்த்தைகளை எழுதுகிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு அது உங்களின் English knowledgeஐ வளர்க்க உதவும்.

சரி இப்பொழுது adjective என்றால் என்ன என்று பார்ப்போம்.

Big cow

Black cat

Tall man

Friendly father

Loving mother

Affectionate brother

Caring sister

Small tortoise

Little boy

மேலே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் எவை noun என்பதை underline செய்யுங்கள் பார்க்கலாம். We know noun. சிவப்பு பேனாவால் underline செய்துவிட்டேன் என்று சொல்பவர்கள் good போட்டுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை underline செய்து மேலே noun என்றும் எழுதி விட்டேன் என்று சொல்பவர்கள் very good போட்டுக் கொள்ளவும்.

Cow, cat, man, father, mother ஆகியவை

Naming words. எனவே இவை nouns.

இந்த nounsஐ விவரிக்க பயன்படும் சொற்களே adjective எனப்படும். Little, big, small போன்ற words, nounகளைப் பற்றி கூடுதல் தகவல்களைத் தெரிவிக்கின்றன. இவை adjectives. இப்போது வேறு ஒரு வண்ண பேனாவால் adjectivesஐ underline செய்து கொள்ளுங்கள். Underline செய்தவர்களுக்கு good. Underline செய்து adjective என்று மேலே எழுதியவர்களுக்கு very good. So adjective என்பது மிகவும் simpleஆன ஒரு விஷயம். Nouns are naming words. Words describing nouns are adjectives.

கீழே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன

இவற்றுக்கு English words எழுதி adjectivesம் எழுத வேண்டும்.

பந்து

மைதானம்

நண்பன்

ஆசிரியர்

வாக்காளர்

வேட்பாளர்

பிரதமர்

அமைச்சர்

திருடன்

பணம்

காவல்காரர்

கதவு

நாற்காலி

முக்காலி

பருவம்

காலணி

பெட்டி

சிறுமி

கணவன்

மனைவி

ஓட்டுனர்

தந்தை

தாய்

இந்தச் சொற்களுக்கான English words எழுத வேண்டும். அந்த wordsக்கு முன்னால் தகுந்த adjectivesஐ எழுத வேண்டும்.

இப்பொழுது எங்களால் noun மற்றும் adjectives வார்த்தைகளைக்கண்டுபிடித்து விட முடியும் என்பவர்கள், உங்கள் தோளைத்தட்டி உங்களைப்பாராட்டிக் கொள்ளுங்கள். Friends இணைந்து படிக்கிறீர்கள் என்றால் ஒருவரை ஒருவர் தட்டிக் கொடுத்துக் கொள்ளலாம்.

தேர்வு

படித்தால் தேர்வு எழுத வேண்டும் அல்லவா? எதற்காக தேர்வு எழுதுகிறோம்? இதுவரை படித்தவற்றை நாம் ஒழுங்காகப் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று தெரிந்துகொள்வதற்காகவே.

Dictionaryயை பார்க்கக்‌கூடாது. internetக்கும் no சொல்லி விடுங்கள். நீங்கள் இதுவரை படித்தவற்றை மீண்டும் ஒருமுறை படித்துப் பார்த்து விட்டு பின்னர் விடைகளை எழுதலாம்.

இதோ சில கேள்விகள் உங்களுக்காக:

1.  ஆங்கில மொழியில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? அவை யாவை?

2.  Vowels எத்தனை? ஒவ்வொரு vowel ஐயும் பயன்படுத்தி 5 வார்த்தைகளை எழுதுக.

3.  Y என்ற எழுத்தில் முடியும் பத்து சொற்களை எழுதுக.

4.  M என்ற எழுத்தில் முடியும் பத்து சொற்களை எழுதுக.

5.  E என்ற எழுத்தில் முடியும் பத்து சொற்களை எழுதுக.

6.  ஏதாவது 10 nounகளை எழுதுக. இவை நம்மால் பார்க்க முடிகின்றவையாக இருக்க வேண்டும்.

7.  ஏதாவது 10 nounகளை எழுதுக. இவை நம்மால் பார்க்க முடிவதாக இருக்கக்கூடாது. உணர முடிவதாக மட்டுமே இருக்க வேண்டும்.

8.  ஏதாவது 10 adjectives கள் எழுதுக.

9.  ஏதேனும் 10 singular words எழுதுக.

10. நீங்கள் எழுதியுள்ள 10 singular wordsகளுக்கு plural என்னவென்று எழுதுக.

எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி:

1.  ஆங்கில மொழியில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? அவை யாவை?

2.  Vowels எத்தனை? ஒவ்வொரு vowel ஐயும் பயன்படுத்தி 5 வார்த்தைகளை எழுதுக.

3.  Y என்ற எழுத்தில் முடியும் பத்து சொற்களை எழுதுக.

4.  M என்ற எழுத்தில் முடியும் பத்து சொற்களை எழுதுக.

5.  E என்ற எழுத்தில் முடியும் பத்து சொற்களை எழுதுக.

6.  ஏதாவது 10 nounகளை எழுதுக. இவை நம்மால் பார்க்க முடிகின்றவையாக இருக்க வேண்டும்.

7.  ஏதாவது 10 nounகளை எழுதுக. இவை நம்மால் பார்க்க முடிவதாக இருக்கக்கூடாது. உணர முடிவதாக மட்டுமே இருக்க வேண்டும்.

8.  ஏதாவது 10 adjectives கள் எழுதுக.

9.  ஏதேனும் 10 singular words எழுதுக.

10. நீங்கள் எழுதியுள்ள 10 singular wordsகளுக்கு plural என்னவென்று எழுதுக.

எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி:

2/38, குயவர் வீதி, கிழக்கு ஜோன்ஸ் சாலை, சைதாப்பேட்டை, சென்னை - 600015

தட்டச்சு செய்து மின்னஞ்சலும் அனுப்பலாம் (vannakkathir@gmail.com). எழுதி photo எடுத்து 9498379729 என்ற எண்ணுக்கு whatsapp செய்யலாம்.

நீங்கள் இதுவரை படித்தவற்றை மீண்டும் எடுத்து படித்துப் பார்த்து, உங்கள் விடைகள் சரியா என்று கண்டுபிடித்து, நீங்களே திருத்திக் கொள்ளலாம். விடைகள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 27 மே 2019.

மே 12, 2019

ஆங்கிலத்தில் மொத்தம் உள்ள எழுத்துக்கள் 26. A e I o u என்பவை vowels. எழுத்துக்களை கோர்த்து அர்த்தம் வருமாறு அமைத்தால் அவை வார்த்தைகள். Naming words are nouns. Nounகளை விவரிப்பவை adjectives.

இப்பொழுது verbs என்றால் என்ன என்று அறிந்து கொள்வோம். இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை ஒரு வாக்கியமாக சொல்வதென்றால் I am reading என்று சொல்லலாம். இதில் reading என்பது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதைக்குறிக்கும். Read என்பது rootverb. இதுபோல் நாம் செய்யும் வேலைகளை குறிக்கும் சில சொற்களைப் பார்க்கலாம்

Read.

Write

Copy

Cut

Paste

Sing

dance

sleep

go

come

see

study

இவை அனைத்தும் verbs. Rootverbs.

இது போன்று ஒரு இருபது சொற்களை உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதுங்கள்.

ஆங்கிலத்தில் சில சொற்கள் verbs ஆகவும் வரும். Noun ஆகவும் வரும். சில சொற்கள் noun ஆகவும் வரும். Adjectives ஆகவும் வரும். இது பற்றி பின்னர் பார்க்கலாம்.

இப்பொழுது நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?

I am reading loudly

I am reading slowly

என்று பல விதமான பதில்களை நீங்கள் கூறக்கூடும். இதில் loudly slowly என்ற வார்த்தைகள் நீங்கள் செய்யும் செயலை அதாவது verbsகளை விவரிக்கின்றன. இவை adverbs எனப்படும்.

Verbs adverbs nouns adjectives prepositions articles என்று பல parts of speech உள்ளன. இவற்றில் நான்கு மட்டுமே நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். மற்றவற்றை, போகப் போகத் தெரிந்து கொள்ளலாம்.

வார்த்தைகளை வாக்கியம் அடுக்கினால் கிடைக்கும். இது சரியா?

வார்த்தைகளை அடுக்கியாயிற்று. ஆனால் அர்த்தம் வரவில்லையே. வார்த்தைகளை முறைப்பட அர்த்தம் வரும் வகையில் அடுக்கினால் மட்டுமே வாக்கியம் கிடைக்கும். இதேதான் ஆங்கிலத்திற்கும். வார்த்தைகளை ஒழுங்காக அடுக்க வேண்டும். முதலில் வார்த்தைகளை எப்படி அடுக்குவது என்று பார்ப்போம்.

I am reading

உங்கள் அருகில் இருப்பவரைப் பாருங்கள். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?

She is sleeping.

இப்போது கேள்வி கேட்போம்.

Where is she sleeping?

She is sleeping in the bedroom.

Why is she sleeping?

She is tired. So she is sleeping.

He is standing.

இப்போது நீங்கள் கேள்வி கேளுங்கள்

…………….. is he standing?

Answer கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதில் வர வேண்டுமானால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்க வேண்டும்.

He is standing near me.

Where

Why

What

When

Who

How என்பவை கேள்விக்கான சில சொற்கள்.

Present Continuous Tense

கீழே கொடுக்கப்பட்டவற்றை உங்கள் நோட்டுப் புத்தகத்தில் எழுதிக் கொள்ளுங்கள்.

I+am+root verb+ing

We+are+root verb+ing

They+are+root verb+ing

You+are+root verb+ing

He+is+root verb+ing

She+is+root verb+ing

It+is+root verb+ing

நான் மீண்டும் மீண்டும் சொல்வது ஆங்கிலம் கற்பது எளிது. தமிழில் சில வாக்கியங்களை பார்ப்போம்.

நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன்.

நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம்

அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்

நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய்

நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்

அவள் பேசிக்கொண்டிருக்கிறாள்

அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான்

அது தாவிக் கொண்டிருக்கிறது

அவை பறந்து கொண்டிருக்கின்றன

அவனா அவளா அதுவா அவர்களா அவைகளா என்பதைப் பொறுத்து வாக்கியங்களில் வினைச்சொற்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். Englishல் அந்தக் கவலை எல்லாம் இல்லை. வினைச் சொற்களை மாற்ற வேண்டாம் வினைச்சொற்கள் எல்லாருக்குமே same தான்.

இப்பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புங்கள்.

I am ……… ing

we are……… ing

they are……… ing

you are……… ing

he is ……… ing

she is ……… ing

it is……… ing

இதை ஆங்கிலத்தில் present continuous tense என்று குறிப்பிடுவார்கள்.

மே 19, 2019

Present continuous tense என்பது நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் செயலைக் குறிக்கும். இது

I

We

They

You

He

She

It

என எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அதுமட்டுமல்ல, ஒரு செயலை நீங்கள் பல காலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் Present continuous tense Sentences ஐப் பயன்படுத்தலாம். உதாரணமாக I am studying in Nehru College. Balu is writing a novel. kannan is learning english. B.Com., B.A., B.E., என்று எந்த course ஆக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்தக் கல்லூரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.

நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செயல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது Action is Continuing. இன்று விமுறையாக இருக்கலாம். அதனால் கல்லூரிக்குப் போகாமல் கூட இருக்கலாம். (விடுமுறை நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் கண்டிப்பாகக் கல்லூரிக்குச் சென்றுவிட வேண்டும். இது ஒரு சின்ன அறிவுரை. இது வேறு Tenseல் வரும். அதைப் பின்னர் பார்க்கலாம்). ஆனால் யார் எப்போது உங்களைக் கேட்டாலும், நீங்கள் I am studying in Nehru College என்று தாதாளமாக Present Continuous tense ஐ பயன்படுத்தலாம்.

Balu is writing a novel. இந்த Sentence ல் பாலு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எழுதத் தொடங்கியிருந்திருக்கலாம். இன்று நீங்கள் பாலுவைப் பார்க்கும் நேரத்தில் அவர் தூங்கிக் கொண்டு கூட இருக்கலாம். He is sleeping என்பது எத்தனை Correct. அதே அளவு Balu is writing a novel என்பதும் correct. எனவே ஒரு செயல் அப்போதுதான் செய்து கொண்டிருக்கப்பட வேண்டும் என்பதில்லை. அது ஒரு process ஆகக் கூட இருக்கலாம். இரண்டு, மூன்று வருடங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். இரண்டு, மூன்று மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கலாம். இங்கு நமக்குத் தேவை Present Continuous tense தான்.

Kannan is learning English. நீங்கள் கண்ணனைப் பார்க்கும் போது. அவர் பாடிக் கொண்டிருக்கலாம். ஆடிக் கொண்டிருக்கலாம்.

Kannan is singing

Kannan is dancing

மேலே குறிப்பிட்ட இரண்டு வாக்கியங்களையும் சேர்த்து kannan is singing and dancing எல்லாமே correct.

Kannan is learning English என்பது ஒரு process. ஒரு மாதமாக அவர் கற்றுக் கொண்டிருக்கலாம். முழுமையாக கற்றுக் கொள்ள ஓராண்டு கூட ஆகலாம். ஆனால் அவர் கற்றுக் கொண்டிருக்கும் காலம் முழுக்க நீங்கள் kannan is learning English என்று கூறலாம்.

So, Present Continuous tense என்பது இப்போது நடந்து கொண்டிருப்பதையும், சில காலமாகத் தொடர்ந்து, இப்போதும் நடந்து கொண்டிருப்பதையும் குறிப்பிடப் பயன்படுத்தலாம்.

கீழே சில குறிப்புகள் உள்ளன. அவற்றை Present Continuous tense ல் எழுதுங்கள்.

Jasmine (write)

My friend Saravanan (stand)

My father (eat)

Kala’s classmate Geetha (prepare)

நமக்கு Present Continuous tense ன் structure தெரியும். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்று நினைப்பவர்களுக்காக, இதோ…

I + am + root verb + ing

We + are + root verb + ing

They + are + root verb + ing

You + are + root verb + ing

He + is + root verb + ing

She + is + root verb + ing

It + is + root verb + ing

Elephant is eating a sugarcane.

Qus: What is elephant doing?

Ans: Elephant is eating.

What is elephant eating?

Elephant is eating a sugarcane.

Where is elephant eating the sugarcane?

Elephant is eating the sugarcane in the temple.

இவ்வாறு நீங்கள் எந்தவொரு வாக்கியத்தை எழுதினாலும், அதற்கு இரண்டு, மூன்று கேள்விகளைக் கேட்டு, அதன்பின் அதற்கான பதில் வாக்கியங்களை எழுதுங்கள். இப்படி எழுதும்போது சொல்லிக் கொண்டே எழுத வேண்டும்.

மே 26, 2019

உங்களுக்கு English fluent ஆகப் பேச வேண்டும் அல்லவா? அதனால், எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லிக் கொண்டே எழுத வேண்டும். ஒரு வாக்கியத்தை எழுதி முடித்தபின் அந்த வாக்கியத்தை கேள்வி என்றால் கேள்வி போல் கேட்க வேண்டும். பதில் என்றால் பதில் சொல்வது போல் சொல்லிப் பழக வேண்டும். சரி இப்போது Present Continuous tense பார்த்தோம். இதற்கு Negative உள்ளது.

Present Continuous tense negative.

I + am + not + root verb + ing

We + are + not + root verb + ing

They + are + not + root verb + ing

You + are + not + root verb + ing

He + is + not + root verb + ing

She + is + not + root verb + ing

It + is + not + root verb + ing

Geetha is not standing with Rama. She is standing alone.

Geetha is not standing near a tree. She is standing near a swimming pool.

இதுபோல் நீங்களே வாக்கியங்களை எழுதுங்கள்.

Ramakrishnan is not distributing sweets. He is distributing fruits.

What is Ramakrishnan doing?

Ramakrishnan is distributing.

What is Ramakrishnan distributing?

Ramakrishnan is distributing fruits.

Is Ramakrishnan distributing sweets?

No. Ramakrishnan is not distributing sweets. He is distributing fruits.

கீழே கொடுக்கப் பட்டுள்ள குறிப்புகளை வைத்து Present Continuous tense negative வாக்கியங்களை எழுத முயற்சி செய்யுங்கள். முயன்றால் முடியாதது இல்லைதானே.

Ravi (read) (book)

Ravi ____ _____ _____ _____

Passenger (buy) (ticket)

Passenger _____ ______ ______ ______

Train (arrive) (6 PM)

Train _____ ______ ______ _______

Arjun (type) (matter)

Arjun _______ _______ ______ _______

Sheela’s friend Yamuna (wait) (bus stop)

Sheela’s friend Yamuna _______ ______ ________ ____________

Sekar and Lalitha (fight)

Sekar and Lalitha ________ __________

Rekha and Latha (enjoy) (holiday)

Rekha and Latha _______ ________ ________ ________

You (show) (photo)

You ________ ________ __________ ___________

குறிப்புகளை வைத்துக் கொண்டு, Present Continuous structure ஐயும் படித்துக் கொண்டு கோடிட்ட இடங்களை சரியாக நிரப்பினால் போதும். உங்கள் sentences readyயாகிவிடும். இப்போது not மட்டும் சேர்த்து இதே வாக்கியங்களை எழுதிப் பாருங்கள். Present Continuous tense negativeம்
அத்துப்படி யாகிவிடும்.

ஆங்கிலம் கற்பது எளிதே

ஜூன் 2, 2019

சிறிய வாக்கியங்களை எழுதிவிட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது ஒரு வார்த்தையை எடுத்துக் கொள்வோம். Crying யார் அழுது கொண்டிருக்கிறார்கள்?

who is crying?

(தமிழில் ‘யார் அழுது கொண்டிருப்பது?’ என்றும் கேட்போம்)

ஆங்கிலத்தில் ‘who is crying?’ என்று மட்டும் தான் கேட்க வேண்டும் (இது Present continuous tenseல்)

அதேபோல் வேறு ஒரு வார்த்தை Walking

Who is walking? என்று தான் கேட் வேண்டும்.

Kavitha is walking.

Where? என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கேள்வியை எப்படி அமைப்பது. ரொம்ப simple கேள்விக்கான வார்த்தையை முதலில் போட்டுவிட வேண்டும்.

Where ___ __ ___?

அடுத்த மூன்று கோடிட்ட இடங்களை நிரப்ப வேண்டும்.

நாம் kavithaவைப் பற்றித்தானே பேசிக் கொண்டிருக்கிறோம்.

கவிதா எங்கே நடந்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளத்தானே கேள்வி கேட்கிறோம்.

அப்பொழுது kavitha

I, We, They, You, He, She, It என்பதில் எதில் பொருந்துவார்? She என்று அழகாகப் பதில் சொல்லிவிட்டீர்கள்தானே.

Very good கவிதா எங்கே நடந்து கொண்டிருக்கிறாள்? என்பதற்கு ஆங்கிலம் அறிவதற்கு முன் Present continuous question structure ஐப் பார்த்துவிடலாம்.

Present continuous question

Am + I + root verb + ing?

Are + We + root verb + ing?

Are + They + root verb + ing?

Are + You + root verb + ing?

Is + He + root verb + ing?

Is + She + root verb + ing?

Is + It + root verb + ing?

Crying என்ற வார்த்தையில்

Cry என்பது root verb

Sleeping என்ற வார்த்தையில் sleep என்பது root verb

See + ing =

Vomit + ing =

Complain + ing =

Instruct + ing =

Design + ing =

Cut + ing =

Waste + ing =

Pin + ing =

Drive + ing =

Question + ing =

மேலே உள்ள பத்து சொற்களையும் எழுதும்போது waste + ing = wasting என்று ஆகியிருக்கும். பெரும்பாலும் e என்று முடிகிற வார்த்தைகளோடு ing சேர்ந்தால், ing சேர்க்கப்பட்ட பிறகு ‘e’ என்ற எழுத்து வராது.

சில சொற்களுடன் ing சேர்க்கும் பொழுது அந்தச் சொல்லின் கடைசி எழுத்து இரண்டு முறை வரும். இதற்கெல்லாம் இலக்கணங்கள் உள்ளன. அவற்றை ரொம்ப deep ஆக இப்போது பார்க்க ஆரம்பித்தால், நாம் ஆங்கிலம் பேச பல காலமாகிவிடும். அதனால், நமக்குத் தேவையானவற்றில் சில விஷயங்களை மட்டுமாவது
தெரிந்து கொள்வோம்.

Cut

Put

இவற்றோடு ing சேர்ந்தால் கடைசி எழுத்து இரட்டிப்பாகும். ‘t’ என்ற எழுத்தில் முடியும் எல்லா சொற்களுக்கும் இதுபோல் ‘t’ இரட்டிபாகும் என்று கிடையாது. உதாரணம்: visit

Spelling பற்றி பிறகு பார்க்கலாம். இப்போது மீண்டும் வாக்கியத்திற்குச் செல்லலாம். கவிதா எங்கே நடந்து கொண்டிருக்கிறாள்?

Where ___ ___ ____?

கவிதா ‘she’ என்று தெரியும். ஒருமை என்பதால் ‘is’ வரவேண்டும். Question structure தெரியும். Where is kavitha walking?

Is, was, will, have, has என்பதெல்லாம் தமிழில் தனியாகக் கிடையாது. அவை வினைச் சொற்களுக்குள்ளேயே பொதிந்திருக்கும். ஆங்கிலத்தில் kavitha, kareem, Raghu, Rajan யாராக இருந்தாலும் Walking என்பது Walking தான். ஆணாக இருந்தால் He is Walking பெண்ணாக இருந்தால் She is
Walking.

Question என்றால்

Is she walking?

Is he walking?

இப்போது எங்கே என்ற வினாச் சொல்லையும் சேர்த்தால் where is she walking என்பதே சரியான கேள்வியாகும்.

She is walking in the park/

இப்பொழுது எந்த parkல் என்பது கேள்வி.

In which park is she walking?

She is walking in Jeeva Park

ஏன்?

Why is she walking?

She wants to be healthy. So she is walking.

ஜூன் 9, 2019

ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்பது மிகவும் எளிது. கீழே உள்ள வார்த்தைகளை உங்கள் note bookல் எழுதிக் கொள்ளுங்கள்.

1.  When எப்போது
2.  What என்ன
3.  Where எங்கே
4.  Why ஏன்?
5.  How எப்படி?
6.  How many எத்தனை
7.  How much எவ்வளவு
8.  Who யார்
9.  To whom யாருக்கு
10. With whom யாருடன்
11. By whom யாரால்
12. From whom யாரிடமிருந்து

இவற்றை மனதில் நன்றாகப் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.

முதல் ஏழு கேள்விகளை Present Continuous Tenseல் பயன்படுத்தப் போகிறோம்.

When are you meeting him?

I am meeting him next week.

Present Continuous Tense வாக்கியங்களை ஒரு process க்கு பயன்படுத்தலாம் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த Tense வாக்கியங்களை இனி நிகழவிருக்கும் விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். எப்பொழுது அவ்வாறு பயன்படுத்தலாம்? அதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக, உறுதியாக நடக்கப் போகிறது
என்றால் அப்போது Present Continuous பயன்படுத்தலாம்.

The American president is visiting India next week.

இது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் என்பதால் இவ்வாறு கூறலாம். Suppose நீங்களும் உளங்கள் மனைவியும் இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து Germanyக்கு போகப் போகிறீர்கள். என்னிடம் இதைச் சொல்ல வேண்டும்.

எப்படிச் சொல்ல வேண்டும்?

இதோ, இப்படித்தான்.

“Madam, Myself and my wife are going to Germany after six months”

இதை வேறு மாதிரியாகவும் சொல்லாம்.

“Madam, Myself and my wife are going to Germany, this December”.

அப்பொழுது நான் உங்களிடம்

Why are you going to Germany?

How are you going to Germany?

என்று கேட்பேன்.

இதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்.

முதல் கேள்விக்கு,

We want to see Germany. So we are going there என்று பதில் சொல்லலாம்.

இரண்டாவது கேள்விக்கு,

We are going by ship to London. From there we are going to Germany என்றும் சொல்லாம்.

கேள்விகள் கேட்கும் போது, When what where how mony why என்பது போன்ற சொற்கள் வாக்கியங்களின் முதலில்தான் வரும்.

Why are you laughing?

Why are you screaming?

Why is she irritating me?

What is he handling?

Which page is he turning?

Where is he taking the bag to?

How many days are they staying Australia?

ஜூன் 16, 2019

தேர்வு வைத்திருந்தோம் அல்லவா? அந்தத் தேர்வுக்கு சிலர் வாட்ஸ்அப் மூலமும், சிலர் கடிதங்களும் அனுப்பியிருந்தனர். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். தொடர்ந்து வாசித்து, அதில் எழுதியுள்ளதைப் போல முறையாகப் பயிற்சி செய்தால், தேர்வு எழுதுவது எளிது. நாம் எந்த அளவிற்குக் கற்றுக் கொண்டுள்ளோம் என்பதையும் சுயபரிசோதனை செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு.

பவித்ரா என்பவர் பல சரியான விடைகளை எழுதியிருந்தார். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிடல் காஸ்ட்ரோவும் மிக அழகான கையெழுத்தில் பல சரியான விடைகளை எழுதியிருந்தார். பலர் பொதுவான சில தவறுகள் செய்திருந்தனர். அவை என்ன என்று பார்க்கலாம்.

Singular Plural

ஒருமை பன்மை

Box Boxes

Fox Foxes

Goose Geese

Tooth Teeth

Pen Pens

Pencil Pencils

Singular வார்த்தைக்கு Plural தெரியவில்லை என்றால் Dictionary யை எடுத்துப் பார்த்தாலே போதும். அதில் Plural குறிப்பிடப்பட்டிருக்கும். நிறைய வார்த்தைகளில் Spelling Mistake இருந்தது. இதை எப்படி சரி செய்து கொள்வது என்பது பற்றி பின்னர் விரிவாகப் பார்க்கலாம்.

முக்காலி என்றால் Stool. சில சொற்களுக்கு நமக்கு ஆங்கில வார்த்தை தெரியாவிட்டால் தமிழ் – ஆங்கில அகராதியைப் புரட்டி பார்த்தால் போதும் தெரிந்துவிடும்.
நிறைய வார்த்தைகளை எழுதும் போது சிலவற்றுக்கு Capital Letter பயன்படுத்த வேண்டும். உதாரணம்: English, England. நாடுகள், மொழிகள் போன்றவற்றின் பெயர்களை எழுதினால் முதல் எழுத்து Capital letter ல் தான் இருக்க வேண்டும். அதே போல் மனிதர்களின் பெயர்களை எழுதினால் முதல் எழுத்து Capital letter தான் இருக்க வேண்டும்.

Josephine

Kala

Vishal

Mukesh

Muneera

Jalaja

இவ்வாறு முதல் எழுத்து Capital letter பயன்படுத்த வேண்டும். வாக்கியங்களைத் துவங்கும் போதும் முதல் எழுத்து Capital letter.

Our appreciation is all.

Castro has written very neatly and legibly.

Theekkathir and I wish you all a very happy weekend.

I என்ற எழுத்து நான் என்பதைக் குறிக்கும் வகையில் எங்கே வந்தாலும் அது Capital letter ஆகத்தான் இருக்க வேண்டும்.
தேர்வில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து படியுங்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அடுத்த தேர்வு. நீங்கள் ஒவ்வொருவரும் தவறுகள் ஏதுமில்லாத, எளிமையான sentences பயன்படுத்தக் கற்றுக் கொள்ள எழுத்துக்களையும், வார்த்தைகளையும் பற்றித் தெரிந்து கொள்வதே முதல்படி அதில் தேறிவிட்டீர்கள்.
வாழ்த்துக்கள்.

ஜூன் 23, 2019

இங்கே ஒரு விஷயத்தைக் கவனிக்க வேண்டும். Where what why how many போன்ற வினா வார்த்தைகளுக்குப் பிறகு is, are ஆகியவை வருகின்றன. இந்த வார்த்தைகளுக்குப் பிறகு தான் I we they you he she it வருகின்றன. எனவே question கேட்க வேண்டுமென்றால், முதலில் கேள்விக்கான வார்த்தையைப் போட்டுவிட வேண்டும்.
அதன்பிறகு I பற்றிய கேள்வி என்றால் அதற்குமுன் am போடுங்கள். We they you என்றால் are. He she it என்றால் is. குழப்புகிறதா?
கீழே கொடுக்கப்பட்டுள்ள structureஐப் பாருங்கள் தெளிவாகிவிடும்.

What + am + I + rootverb+ing

What + are + you + rootverb+ing

What + are + we + rootverb+ing

What + are + they + rootverb+ing

What + is + he + rootverb+ing

What + is + she + rootverb+ing

What + is + it + rootverb+ing

இதேபோல் what என்ற இடத்தில் where என்பதைப் போட்டு எழுதிக் கொள்ளுங்கள்.

Where + am + I + rootverb+ing

Where + are + we + rootverb+ing

Where + are + they + rootverb+ing

Where + are + you + rootverb+ing

Where + is + he + rootverb+ing

Where + is + she + rootverb+ing

Where + is + it + rootverb+ing

Where இருக்குமிடத்தில் How போடலாம்.

How + am + I + rootverb+ing

How + are + we + rootverb+ing

How + are + they + rootverb+ing

How + are + you + rootverb+ing

How + is + he + rootverb+ing

How + is + she + rootverb+ing

How + is + it + rootverb+ing

கேள்விகளைக் கேட்கும்போது, structure ஐ நினைவில் வைத்துக் கொண்டு கேட்பதே நல்லது.

I என்றால் am

We, they, you என்றால் are

He, She, It என்றால் is

இதை நன்கு நினைவில் பதியவைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி என்றால் முதலில் கேள்விக்கான வார்த்தையும், அதையடுத்து am, is, are ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றும் வரும்.

இது Present continuous tense.

So, உங்களுக்கு இப்போது

1.  Present continuous tense

2.  Present continuous tense Negative

3.  Present continuous tense Question

4.  Present continuous tense where question

5.  Present continuous tense when question

6.  Present continuous tense what question

7.  Present continuous tense why question

8.  Present continuous tense How question

ஆகிய அனைத்தும் தெரிந்திருக்கும். இதை நீங்கள் எழுதிப் பார்த்துப் பழகி, ஒருவருகொருவர் படித்துக் காட்டிக் கொள்ளுங்கள்.

Present continuous tense நன்றாகத் தெரிந்து கொண்டேன் என்பவர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள எட்டு structure களையும் உதாரணங்களோடு எழுதி சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள்.

ஜூன் 30, 2019

அடுத்ததாக past continuous tense ஐப் பார்ப்போம்? இது ரொம்ப ரொம்ப simple. Present continuous tenseல் எங்கெல்லாம் am இருக்கிறதோ அங்கெல்லாம் was போட்டுக்
கொள்ளுங்கள். எங்கெல்லாம் is உள்ளதோ அங்கும் was பயன்படுத்துங்கள். எங்கெல்லாம் are உள்ளதோ அங்கே were பயன்படுத்துங்கள். அவ்வளவே தான்.

Present continuous Past Continuous

Am - was

Is - was

Are - were

My husband was sweeping the house.

Shankar’s son was attending the exam.

Kevin was arranging the table.

Flora was decorating the house.

Sheela and shiva were learning german.

I was listening to music.

Conductor was issuing the tickets.

People were standing in a queue.

கீழே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன.

I / wash / clothes

monkey / jump / tree

sita / shout

joseph / reley

balu / buy / milk

The team members / discuss / seriously

You / give / something

Myself and my friend shakes / eat / biscuits

இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை வைத்து past continuous tense வாக்கியங்கள் அமையுங்களேன்.

Present continuous க்கு am, is, are

Past continuous க்கு was, was, were

இரண்டுக்குமே root verb எதுவோ அதனுடன் ing சேர்க்க வேண்டும். Continuous என்றாலே ‘ing’ நினைவுக்கு வந்துவிட வேண்டும்.

கீழே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன.

Continue

Speak

Observe

Lift

Call

Show

Compose

இந்தச் சொற்களைப் பயன்படுத்தி Past continuous tense அமையுங்கள்.

இதற்கும் structure இருந்தால் இன்னும் எளிதாக இருக்கும் என்று நினைப்பவர்களுக்கு இதோ.

Past continuous tense structure

I + was + root verb + ing

We + were + root verb + ing

They + were + root verb + ing

You + were + root verb + ing

He + was + root verb + ing

She + was + root verb + ing

It + was + root verb + ing

Past continuous tense Negative

I + was + not + root verb + ing

We + were + not + root verb + ing

They + were + not + root verb + ing

You + were + not + root verb + ing

He + was + not + root verb + ing

She + was + not + root verb + ing

It + was + not + root verb + ing

ஜூலை 7, 2019

சரி past continuous question என்ன? Iக்கு தவிர மற்ற எல்லாவற்றையும் பார்ப்போம்.

ரொம்ப ரொம்ப simple.

We were என்று இருந்தால் were என்பதை முன்னாடி போடுங்கள்.

He was என்பதில் was என்பதை முதலில் கொண்டு செல்லுங்கள். அவ்வளவவான்

Past continuous tense question?

Were + we + root verb + ing

Were + they + root verb + ing

Were + you + root verb + ing

Was + he + root verb + ing

Was + she + root verb + ing

Was + it + root verb + ing

மேலும் கேள்வி கேட்க when, what, where, how, how many, how much போன்றவற்றை Question க்கு முதல் வார்த்தையாக சேர்த்துக் கொள்ளுங்கள்.

இப்பொழுது கீழ்க்கண்டவையும் உங்களுக்கு அத்துப்படியாகியிருக்கும்.

1.  Past continuous tense

2.  Past continuous tense Nagative

3.  Past continuous tense Question

4.  Past continuous tense when Question

5.  Past continuous tense where Question

6.  Past continuous tense why Question

7.  Past continuous tense how Question

8.  Past continuous tense what Question

சில simple tips. இவற்றை note bookஇல் எழுதிக் கொள்வதோடு மனதிலும் பதிந்து கொள்ளுங்கள்.

Is

Is not = isn’t

Was

Was not = wasn’t

Are

Are not = aren’t

Were

Were not = weren’t

Will

Will not = won’t

Will be

Will not be = won’t be

Have

Have not = haven’t

Has

Has not = hasn’t

Had

Had not = hadn’t

Can

Can not = can’t

Could

Could not = couldn’t

Would

Would not = wouldn’t

Shall

Shall not = shan’t

Should

Should not = shouldn’t

Do

Do not = don’t

Did

Did not = didn’t

Does

Does not = doesn’t

Have been

Haven’t been = have not been

Has been

Hasn’t been = has not been

Had been

Hadn’t been = had not been

இந்தச் சொற்கள் அனைத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாக்கியங்களை அமைக்கும்போது, திரும்பத் திரும்ப பெரும்பாலும் இந்தச் சொற்களே பயன்படுத்தப்படும். எந்தெந்த
tense பற்றிப் படிக்கிறோமோ அப்போதெல்லாம் இவை குறித்துப் படித்து அவ்வப்போது தெரிந்து கொள்ளலாம்.

ஜூலை 14, 2019

Present continuous tense past continuous பார்த்தோம். இப்போது past tense பார்க்க வேண்டும்.

ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் பிரகாஷ்.

There was a boy. His name was Prakash.

அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது.

He did not know English. (அல்லது He does not know English என்றும் எழுத்தலாம்)

அவன் தினமும் ஆங்கில செய்தித்தாளைப் படித்தான்.

He read English newspapers daily.

அவன் நண்பன் அண்ணாமலையும் அவனோடு படித்தான்.

His friend Annamalai also read with him.

அவர்களை நீங்கள் ஒருநாள் சந்தித்தீர்கள்.

One day, you met them.

பிரகாசும், அண்ணாமலையும் ஆங்கிலத்தில் சரளமாகப் பேசினார்கள்.

Prakash and Annamalai spoke in English fluently.

Past tense structure

I + past tense (of the root verb)

We + past tense (of the root verb)

They + past tense (of the root verb)

You + past tense (of the root verb)

He + past tense (of the root verb)

She + past tense (of the root verb)

It + past tense (of the root verb)

அதாவது root verb go என்றால் அதன் past tense went

Root verb - past tense

Hit - hit

Bite - bit

Write - wrote

Speak - spoke

Break - broke

Close - closed

Open - opened

பெரும்பாலும் d அல்லது ed சேர்த்தால் past tense கிடைக்கும்.

இவ்வாறு வரும் verb களுக்கு regular verbs என்று பெயர். சில சொற்கள் வேறு மாதிரி உருமாறும். இவற்றுக்குப் பெயர் irregular verbs.

Speak spoke

Give gave

Write wrote

இவை irregular verbsக்கான உதாரணங்கள்.

சரி Past Tense Negative எப்படி எழுதுவது.

I + did not + root verb

We + did not + root verb

They + did not + root verb

You + did not + root verb

He + did not + root verb

She + did not + root verb

It + did not + root verb

Did + not என்பதை didn’t என்றும் பயன்படுத்தலாம். Didn’t என்ற வார்த்தையைப் படிக்கும்போது நடுவில் வரும் d silent (உச்சரிக்கக்கூடாது)

Questions?

என்ன செய்ய வேண்டும். Did என்பதை முதலில் போட்டுக் கொள்ள வேண்டும்.

Past Tense Question

Did + I + root verb?

Did + We + root verb?

Did + They + root verb?

Did + You + root verb?

Did + He + root verb?

Did + She + root verb?

Did + It + root verb?

When what where how போன்றவற்றை தேவைக்கேற்ப முன்னே சேர்த்துக் கொண்டால் Past Tenseம் ok.

ஜூலை 21, 2019

இனி Future Tense

I + will + root verb

We + will + root verb

They + will + root verb

You + will + root verb

He + will + root verb

She + will + root verb

It + will + root verb

ஐந்து நிமிடம் கழித்தானாலும் அல்லது ஐந்து வருடத்திற்குப் பிறகானாலும் சரி ‘இனி’ என்றால் அது Future தான்.

I will go to moon.

He will feed his baby on time.

She will take good care of her parents.

They will purchase a printing machine.

You will definitely speak English in another six months.

We will teach you till you understand.

We will always help you.

இதுபோன்ற பல வாக்கியங்களை நீங்கள் அமைத்துப் பார்க்கலாம்.

Future Tenseக்கும் Negative உண்டு. Negative என்றால் not என்ற வார்த்தையை add செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவே.

I will not tell lies.

She will not get promotion.

He will not think about her.

நான் பொய் சொல்ல மாட்டேன். அவளுக்கு promotion கிடைக்காது. அவன், அவளைப் பற்றி நினைக்க மாட்டான். மாட்டேன், மாட்டான், கிடைக்காது, செய்யாது, வராது, போகாது, மாட்டார்கள் என்றெல்லாம் Negative ஆக Sentence சொல்லும்போது not பயன்படுத்த வேண்டும்.

I will not tell lies. என்பது Negative sentence.

I will tell the truth என்பது positive sentence.

I will tell lies என்பதும் positive sentence தான்.

வாக்கியத்தில் not இருக்கிறதா இல்லையா என்பதை வைத்துத்தான் positive sentence ஆ அல்லது negative sentence ஆ என்பதை முடிவு செய்ய வேண்டும். Not என்ற சொல் இருந்தால் negative sentence. Not என்ற சொல் இல்லையென்றால் positive sentence. அந்த வாக்கியத்தின் meaning
பற்றியெல்லாம் யோசித்து confuse ஆக வேண்டாம்.

Sankar will confuse everybody.

Seema will not confuse anyone.

Geetha will not cheat others.

Seetha will cheat others.

சங்கர் எல்லாரையும் confuse செய்வார்.

சீமா யாரையும் confuse செய்யமாட்டார் (தமிழில் மாட்டாள் என்றும் சொல்லாம்)

Geetha மற்றவர்களை ஏமாற்ற மாட்டாள்.

சீதா மற்றவர்களை ஏமாற்றுவாள்.

Geetha ஏமாற்றமாட்டாள் என்பது positive ஆன செய்தி. ஆனால் sentenceஐப் பொறுத்தவரை அது negative sentence தான்.

இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், Geetha will not cheat others என்பது Geetha பற்றி positive தகவலைச் சொல்கிறது. ஆனால் அது negative sentence.

Seetha will cheat others என்பது Seetha பற்றி negative தகவலைச் சொல்கிறது. ஆனால் அது positive sentence.

See

Watch

Drink

Roll

Sit

Turn

Ride

Try

Brush

மேலே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை வைத்து future tense positive மற்றும் negative sentence களை எழுதுங்கள். எழுதும்போதும், எழுதிய பின்னரும் வாய்விட்டுப் படிக்க வேண்டும். அதற்கான structure ஐ அருகில் வைத்துக் கொண்டு நாம் எழுதியது சரிதானா என்பதையும் சரி பார்க்க வேண்டும்.

இதுவரை நீங்கள் படித்துள்ள structureகளை வைத்து sentenceகளை எழுதியவற்றை வண்ணக்கதிர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு (9498379729) அல்லது மின்னஞ்சலுக்கு vannakkathir@gmail.com அனுப்பலாம்.

ஆகஸ்ட் 4, 2019

நாம் இதுவரை பார்த்தவை.

Letters : A முதல் Z வரை

Words : எழுத்துக்களை அர்ததம் வருமாறு அமைத்தால் words.

Vowels : a, e, i, o, u இந்த எழுத்துக்கள் தான் வார்ததைகளுக்கு ஒலி வடிவம் கொடுக்கின்றன. இவை இல்லாமல் வார்த்தைகளைப் பேச முடியாது. My, by, shy போன்றவை விதிவிலக்கு y என்பது semi vowel.

Consonants : a, i, e, o, u தவிர மற்ற எல்லா எழுத்துக்களும் consonants. இந்த எழுத்துக்களுக்கென்று தனியாக ஒலிவடிவம் கிடையாது.

Words பல வகைப்படும்.

Article : a, an, the (இது குறித்து விளக்கமாகப் பின்னர் பார்க்கலாம்)

Noun : Naming words. Example Kala, Mala, Ahamed, Table, Chair, Air, Water, Sugar

Nounல் பல வகை உண்டு. Collective Noun, Proper Noun, Countable Noun, Abstract Noun

மேலும் பலவும் உண்டு. Noun என்றால் பெயர்ச்சொல். அது தெரிந்தால் போதும்.

Verb : Action words. ஒரு செயலைக்குறிக்கும் சொல்.

Walk

Talk

Speak

Come

Go

Eat

Sleep

Sing

Save

Delete

Open

Close

Study

Drive

மேலே கூறியவை அனைத்தும் verb.

Sentence : வார்த்தைகளை அர்த்தம் வருமாறு கோர்வையாக அமைத்தால் அது sentence.

Example:

I am a girl.

Sangeetha is dancing

Precilla is sleeping.

வாக்கியங்கள் நான்கு வகைப்படும். (இவை பற்றி பின்னர் விளக்மாகப பார்ப்போம்) இப்போது வகைகளின் பெயரைத் தெரிந்து கொள்வோம்.

Sentencesன் நான்கு வகை

Statement

Imperative sentence

Question or Interrogative sentence.

Exclamation.

Noun வார்ததைகளுக்கு Singular, Plural உண்டு.

Noun வார்த்தைகளுக்கு Gender உண்டு.

Masculine (ஆண்பால்), Feminine (பெண்பால்)

Example:

Feminine Masculine

Girl Boy

Lioness Lion

Tigress Tiger

Noun வார்த்தைகளைப் பற்றி கூடுதல் தகவல்களைத் தரும் வார்த்தைகளே Adjectives

Girl beautiful girl

Noun Adjective Noun

Boy Tall boy

Noun Adjective Noun

Man Intelligent man

Noun Adjective Noun

Chair Plastic chair

Noun Adjective Noun

ஆகஸ்ட் 11, 2019

Adverbs:

செயலைக் குறிக்கும் சொற்களான verbsஐ விவரிக்கும் சொறகளே Adverbs.

Come Quickly

Verb adverb

Write Neatly

Verb adverb

Walk Slowly

Verb adverb

Run Fast

Verb adverb

Verbs வைத்து Sentence form செய்யும் போது tense என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். Verbs வார்தைகளுக்கு மூன்று முக்கிய tense forms உண்டு.

Verbs களை Regular Verbs, Irregular Verbs என்று வகைப்படுத்தலாம்.

பொதுவாக ‘d’ அல்லது ‘ed’ சேர்த்தால் Past tense மற்றும் Participle வார்த்தைகள் கிடைக்கும். இவை Regular Verbs.

Example:

Root verb Past tense Participle

Live Lived Lived

Dance Danced Danced

Shout Shouted Shouted

இவ்வாறில்லாமல் வேறு வடிவம் கொண்டால் அவை Irregular Verbs.

Irregular Verbs Examples:

Root verb Past tense Participle

Come Came Come

Go Went Gone

Write Wrote Written

Verbs களைக் கொண்டு sentence form செய்யக் கற்றுக் கொண்டோம்.

Present continuous tense

Present continuous tense negative

Present continuous tense questions

Present continuous tense W, H questions.

இவற்றின் structure ஐ பார்த்தோம்.

இதேபோல Past continuous tense மற்றும் Past tense வாக்கியங்களுக்கான Structure ஐயும் பார்த்தோம்.

இவ்வாறாக இதுவரை நாம் கற்றவை Letters, Words, Vowels, Consonants, Noun, Verb, adverb, adjective, sentence making and framing questions.

இப்பொழுது மற்ற tense களைப் பார்ப்பதற்கு முன் Active Voice, Passive Voice என்பதைப் பார்க்கலாம். அதற்கு முன் தமிழில் ஒரு வாக்கியம்.

திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார்.

இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும்.

Thiruvalluvar wrote Thirukkural

தமிழில் இதை செய்வினை என்று சொல்வார்கள். In English it is ‘Active Voice’.

திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. தமிழில் இதை செயப்பாட்டு வினை என்று சொல்வார்கள்.

In English it is ‘Passive Voice’

Active Voice, Passive Voice ஒவ்வொரு tenseக்கும் வேறுபடும். இதை முக்கியமாகக் கவனிக்க வேண்டும். எனவே, நாம் ஒவ்வொரு tense ஆக எடுத்துக் கொண்டு அதற்கான Active Voice, Passive Voice என்ன என்பதைப் பார்க்க வேண்டும்.

முதலில் Past Tense ஐ எடுத்துக் கொள்வோம். இதுவே இன்னும் ஐந்தாறு வாரங்களுக்கு மேல் படிக்க வேண்டியிருக்கும்.

Thiruvalluvar wrote Thirukkural.

This is a Past Tense Active Voice Sentence. Now we have to convert this into Passive Voice.

இதை இப்போது Passive Voiceக்கு மாற்ற வேண்டும்.

முதலில் அந்த Sentence ஐ deep ஆகப் படியுங்கள்.

1 2

Thiruvalluvar wrote Thirukkural

Subject verb Object

இரண்டு விஷயங்கள் உள்ளனவா என்று பாருங்கள். முதலாவதாக வருவதற்கு Subject என்று சொல்வார்கள். இரண்டாவதாக வருவது Object என்று சொல்லப்படும்.

செப்டம்பர் 15, 2019

நாம் பார்த்துக் கொண்டிருந்தது Active Voice, Passive Voice அதுவும் Past Tense Sentence களில் மட்டுமே. நாம் காரோட்டும் போது சில சமயங்களில் reverse எடுக்க வேண்டியிருக்கும். பின்னே சென்று அதன்பின் முன்னே பயணிக்கலாம்.

கடற்கரையில் நடக்கும்போது குழந்தைகள் run fast. பெரியவர்கள் சற்று slow ஆகத்தான் நடந்தே வருவார்கள். அதுபோல, இங்கே இந்தத் தொடரைப் படித்துக் கொண்டிருக்கும் பலர், அத்தனையையும் முடித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாகக் கற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்து, அடுத்தடுத்த chapter களுக்குகாகக் காத்திருக்கக் கூடும். சிலர் சிறிது சிறிதாக முன்னேறிக் கொண்டிருக்கலாம். எல்லோரும் கற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதானே ஆசிரியருடைய எண்ணம்.

Ok நாம் Active Voice Passive Voice sentences குறித்து மேலும் கற்பதற்கு முன், சில எளிய விஷயங்களைக் கற்றுகொள்வோம். Preposition குறித்து அறிந்து கொள்வோம்.
In, on, above, below, at, under, up, down, for, of, away from, off, from, to போன்றவை prepositions. நூற்றுக்கும் மேற்பட்ட prepositions உள்ளன. அவற்றுள் சிலவற்றைப் பார்ப்போம்.

நானும், மாலாவும் கடற்கரையில் நடந்தோம்.

Myself and Mala walked in the beach.

இந்த sentenceல் in என்பது preposition.

திவாகர் (முகம் பார்க்கும்) கண்ணாடி வாங்கினான்.

Diwakar bought a mirror.

இந்த sentence ல் preposition கிடையாது.

சிவக்குமார் ஆங்கிலம் கற்றுகொண்டிருக்கிறான்.

Sivakumar is learning English.

இந்த sentence ல் preposition இல்லை.

Myself and Mala walked in the beach from 6am to 7am.

இந்த sentence ல் in என்பதும் from, to என்பதும் prepositions.

Diwakar bought a mirror from a shop.

இந்த sentence ல் from என்பது preposition.

Sivakumar is learning English from Pavithra.

In the sentence given above, ‘from’ is a preposition.

‘பவித்ராவிடமிருந்து’

‘கடையிலிருந்து’

‘6 மணியிலிருந்து’

என்பதற்கு from Pavithra, from the shop, from 6am என்று ஆங்கிலத்தில் எழுதுகிறோம்.

The water level increased from 116ft to 120ft

‘116 அடியிலிருந்து’ என்பதைத்தான்

‘from 116ft’ என்கிறோம்.

நீர்மட்டம் 116 அடியிலிருந்து 120 அடியாக உயர்ந்தது என்றுதான் தமிழில் கூறுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் from 116ft to 120ft என்று தான் கூற வேண்டும்.

முன்பு வேறொரு இடத்தில் குறிப்பிட்டதைப்போல ‘இருந்து’ என்பது தான் ‘from’ என்றாகிறது.

அணையிலிருந்து – from the dam

கடையிலிருந்து – from the shop

தலைவரிடமிருந்து – from the leader

நீதிமன்றத்திடமிருந்து

அல்லது நீதிமன்றத்திலிருந்து – from the court

செப்டம்பர் 22, 2019

இதுபோல் கீழே உள்ளவற்றை ஆங்கிலத்தில் எழுதுங்கள்.

மும்பையிலிருந்து –

கண்காட்சியிலிருந்து –

வங்கியிலிருநது –

கடலிலிருந்து –

ஆசிரியரிடமிருந்து –

மரத்தச்சரிடமிருந்து –

தையற்காரரிடமிருந்து –

புத்தகத்திலிருந்து –

பாடத்திலிருந்து –

அத்தியாயத்திலிருந்து –

கண்ணிலிருந்து –

காதிலிருந்து –

கோவிலிலிருந்து –

விமானத்திலிருந்து –

கப்பலிலிருந்து –

இதயத்திலிருந்து –

புவியிடமிருந்து –

தெருவிலிருந்து –

தமிழில் ‘இருந்து’ என்ற சொல்தான் ஆங்கிலத்தில் ‘from’ என்பதைத் தெரிநது கொண்டோம். நாம் இங்கு பார்ப்பவை எல்லாமே ‘general’ தான். எளிதில் ஆங்கிலம் கற்பதற்கான வழி மட்டுமே.

இப்பொழுது ‘to’ என்பதைப் பார்ப்போம்.

The Tamilnadu Chief Minister went to London.

The Prime Minister went to Dubai.

Kala went to market.

‘லண்டனுக்கு’

‘துபாய்க்கு’

‘மார்க்கெட்டுக்கு’

என்பதைத்தான் to London,

To Dubai, to market என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோம்.

The President presented the awards to the best teachers on Teachers’ Day.

‘To’ and ‘on’ are prepositions.

‘சிறந்த ஆசிரியர்களுக்கு’ என்பதைத்தான் ‘Is the best teachers’ என்கிறோம்.

Russia will give ₹.7200 crore loan to India.

‘இந்தியாவிற்கு’ என்பதைத்தான் to India என்று சொல்கிறோம்.

திவ்யாவிற்கு to Divya

ராஜாவிற்கு to Raja

ராஜாவிற்கு to the king

கடைக்கு to the shop

குழந்தைக்கு to the child

வாக்குச்சாவடிக்கு –

நிலவுக்கு –

விளையாடுவதற்கு – to play

சாப்பிடுவதற்கு –

தூங்குவதற்கு –

குளிக்க – to bathe

குடிக்க – to drink

கூட்டத்திற்கு –

அழகுநிலையத்திற்கு –

பூப்பறிக்க –

பால் வாங்க –

ரேஷன்கடைக்கு –

அரைக்க –

கரைக்க –

படிக்க –

விற்க –

கலைக்க –

சுவைக்க –

நிற்க –

நடக்க –

படுக்க –

மேலே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் வார்த்தைகளில் சில சொற்கள் ‘கு’ வில் முடியும் என்று பார்த்தோம். சில சொற்கள் ‘க’ வில் முடிகின்றன என்றும் பார்த்தோம்.

இவை எல்லாமே ஆங்கிலத்தில் ‘to’ என்ற சொல்லிற்குப் பிறகு அந்த ‘noun’ அல்லது ‘verb’ வார்த்தையைப் போட வேண்டும்.

செப்டம்பர் 29, 2019

‘To’ என்ற சொல்லுக்குப் பிறகு verb வந்தால், root verb தான் போட வேண்டும். அங்கு Past tense அல்லது participle வரக்கூடாது.

உதாரணமாக

பூப்பறிக்க – to pluck the flower என்று தான் வரவேண்டும்.

Pluck என்பது verb

Root verb Past Tense Participle

Pluck Plucked Plucked

‘to’ அருகில் root verb தான் வரவேண்டும்.

நிரப்புவதற்கு – to fill

நிரப்ப – to fill

செய்வதற்கு – to do

செய்ய – to do

தயாரிக்க – to prepare

தயாரிப்பதற்கு - to prepare

செடி நடுவதற்கு –

செடி நட –

பேச –

தூங்க –

வீடுகட்ட –

அழைக்க –

அழைப்பதற்கு –

சிரிக்க –

நினைக்க –

Bus ஓட்ட –

Poster ஒட்ட –

மலையேற –

(மலை + ஏற)

சான்றிதழ் பெற –

பண்ணைவீடு வாங்க –

ஆங்கிலத்தில் விளக்கம் கொடுக்கப்படாத வார்த்தைகளுக்கு நீங்களே மடமடவென்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால், நீங்கள் Intelligent Student. இப்போது எழுதினாலும் நீங்கள் Intelligent Student தான்.

இப்போது மற்ற Preposition களுக்கு செல்வதற்கு முன் Days பற்றிப் பார்ப்போம்.

ஞாயிற்றுக்கிழமை –

திங்கட்கிழமை –

செவ்வாய்க்கிழமை –

புதன்கிழமை –

வியாழக்கிழமை –

வெள்ளிக்கிழமை –

சனிக்கிழமை –

ஆங்கிலத்தில் எழுதிவிட்டீர்கள் அல்லவா? Very good.

ஞாயிறு முதல் – from _________

செவ்வாய் வரை – to _________

(அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரை)

சனி முதல் திங்கள் வரை –

திங்கள் முதல் வெள்ளி வரை –

ஞாயிறன்று – on Sunday

திங்களன்று –

செவ்வாயன்று –

புதனன்று –

வியாழனன்று –

(அன்று என்பதற்கு தமிழில் இல்லை என்ற ஒரு பொருளும் உண்டு. இங்கு அந்தப் பொருளில் எடுத்துக் கொள்ளக் கூடாது)

அக்டோபர் 6, 2019

மாலதியும், சுசீலாவும் ஞாயிறன்று மகளிர் குழு கூட்டத்துக்குச் சென்றார்கள்.

இது Past tense sentence.

Malathy and Suseela went to women’s group meeting on Sunday.

Preposition என்பவை – in, on, at, for, from போன்றவற்றை சரியான முறையில், சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும்.

கிழமைகளுக்கு முன்னால் ‘on’ என்ற preposition பயன்படுத்த வேண்டும். இரண்டு கிழமைகள் ஒரு வாக்கியத்தில் வந்தால் ‘from’ ‘to’ பயன்படுத்த வேண்டும்.

‘on’ என்ற preposition க்கு ‘மேலே’ என்ற பயன்பாடு உங்களுக்குத் தெரிந்திருக்கும்.

The book is ______ the table.

புத்தகம் மேசையின் மேல் உள்ளது.

The phone is ______ the stool.

Jayalalitha was the Chief Minister ________ Tamilnadu.

of என்ற preposition பயன்படுத்துவோம்.

‘உடைய’ என்ற பொருள் தருவது ‘of’ என்ற preposition.

Vimala’s husband – Husband of Vimala

Kiruba’s chair –

Vijay’s firm –

King’s palace –

Malavika’s room –

Vennila’s answer sheet –

Indu’s textbooks –

Government’s schemes –

Kalavathy’ shirts –

‘For’ என்ற preposition ஐ பார்ப்போம்.

“உனக்காகத் தானே உயிர் வாழ்கிறேனே”

“உனக்காக கண்ணே உனக்காக”

“எனக்காக நீ உனக்காக நான்”

என்றெல்லாம் திரைப்பட வசனங்களும், திரைப்படப்பாடல்களும் கேட்டிருக்கலாம்.

அதில் வரும் ‘ஆக’ என்ற பொருள் கொண்ட சொல்தான் ‘for’ என்ற preposition.

தண்ணீருக்காக – for water

Busக்காக – for the bus

அம்மாவுக்காக –

குழந்தைகளுக்காக –

Ticket க்காக –

Doctor க்காக –

உணவுக்காக –

கப்பலுக்காக –

நீதிக்காக –

உண்மைக்காக –

நல்ல குணத்திற்காக –

அறிவிற்காக –

Computer க்காக –

சின்னத்துக்காக –

சிறிய விஷயத்திற்காக –

அக்டோபர் 13, 2019

மாலதியும், சுசீலாவும் ஞாயிறன்று மகளிர் குழு கூட்டத்துக்குச் சென்றார்கள்.

இது Past tense sentence.

Malathy and Suseela went to women’s group meeting on Sunday.

Preposition என்பவை – in, on, at, for, from போன்றவற்றை சரியான முறையில், சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும்.

கிழமைகளுக்கு முன்னால் ‘on’ என்ற preposition பயன்படுத்த வேண்டும். இரண்டு கிழமைகள் ஒரு வாக்கியத்தில் வந்தால் ‘from’ ‘to’ பயன்படுத்த வேண்டும்.

‘on’ என்ற preposition க்கு ‘மேலே’ என்ற பயன்பாடு உங்களுக்குத் தெரிந்திருக்கும்.

The book is ______ the table.

புத்தகம் மேசையின் மேல் உள்ளது.

The phone is ______ the stool.

Jayalalitha was the Chief Minister ________ Tamilnadu.

of என்ற preposition பயன்படுத்துவோம்.

‘உடைய’ என்ற பொருள் தருவது ‘of’ என்ற preposition.

Vimala’s husband – Husband of Vimala

Kiruba’s chair –

Vijay’s firm –

King’s palace –

Malavika’s room –

Vennila’s answer sheet –

Indu’s textbooks –

Government’s schemes –

Kalavathy’ shirts –

‘For’ என்ற preposition ஐ பார்ப்போம்.

“உனக்காகத் தானே உயிர் வாழ்கிறேனே”

“உனக்காக கண்ணே உனக்காக”

“எனக்காக நீ உனக்காக நான்”

என்றெல்லாம் திரைப்பட வசனங்களும், திரைப்படப்பாடல்களும் கேட்டிருக்கலாம்.

அதில் வரும் ‘ஆக’ என்ற பொருள் கொண்ட சொல்தான் ‘for’ என்ற preposition.

தண்ணீருக்காக – for water

Busக்காக – for the bus

அம்மாவுக்காக –

குழந்தைகளுக்காக –

Ticket க்காக –

Doctor க்காக –

உணவுக்காக –

கப்பலுக்காக –

நீதிக்காக –

உண்மைக்காக –

நல்ல குணத்திற்காக –

அறிவிற்காக –

Computer க்காக –

சின்னத்துக்காக –

சிறிய விஷயத்திற்காக –

ஆங்கிலம் கற்பது எளிதே

அக்டோபர் 27, 2019

Preposition ல் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. தமிழில் சில sentences ‘ஐ’ என்ற எழுத்து சேரும்போதுதான் பொருள் தரும்.

ராமு சிலையைத் திருடினான்.

Ramu stole the sculpture.

ஆங்கிலத்தில் preposition எதுவும் தேவையில்லை.

குணசேகரன் அஜீமுனிசாவை சந்தித்தான்.

பள்ளிக்குழந்தைகள் மரக்கன்றுகளை நட்டார்கள்.

Carpenter மரத்தை அறுத்தார்.

Students பாடங்களைப் படிக்கவில்லை.

Students பாடங்களைப் படித்தார்கள்.

அதிகம் பயன்படுத்தப்படும் preposition களுள் ஒன்று ‘with’. தமிழில் ‘உடன்’ என்ற சொல் போன்ற பொருள் தருவதே ‘with’.

Sivakumar shared his food with his friends.

Abhinaya studied with a purpose.

ஆசிரியர்களுடன் –

மாணவர்களுடன் –

Reports களுடன் –

கம்பிகளுடன் –

தம்பிகளுடன் –

Map களுடன் –

பசியுடன் –

கோபத்துடன் –

புன்னகையுடன் –

தமிழில் உடன் என்று பொருள்படும் சொல்லை ‘ஓடு’ என்ற ஓசை வரும் சொல்லாகவும் பயன்படுத்து வதைப் பார்த்திருக்கக் கூடும்.

பசியுடன் அல்லது பசியோடு

கனவுடன் அல்லது கனவோடு

கிருஷ்ணனுடன் அல்லது கிருஷ்ணனோடு

இதற்கு ஆங்கிலத்தில் with என்ற preposition தான் பயன்படுத்துவோம்.

அன்போடு –

ஆசிகளோடு –

ஆர்வத்தோடு –

பணிவோடு –

ஆதரவோடு –

மகிழ்ச்சியோடு –

‘At’ என்பதும் preposition ஏதாவது ஒன்றைக் குறிப்பிட்டுச் சொல்லும் போது ‘at’ பயன்படுத்தலாம்.

Let us meet at the park.

They stared at the board

Bad children throw stones at the dogs

Time ஐக் குறிப்பிட்டுச் சொல்லும் போது ‘at’ பயன்படுத்தலாம்.

Sarala woke up at 6 am.

The train leaves at 5.45pm.

Shameem took medicines at 8.30pm.

சரியாக இத்தனை மணிக்கு என்று சொல்லும்போது ‘at’ உபயோகிப்போம். சரியாக இத்தனை மணிக்கு என்றில்லாமல், சுமாரான ஒரு time ஐக் குறிப்பிட்டால் ‘around’ என்ற preposition பயன்படுத்தலாம்.

நவம்பர் 3, 2019

The play (drama) started at 6pm.

(சரியாக 6 மணிக்கு)

The play started around 6pm.

(6 மணியளவில்)

Saminathan called Abdullah around 8.30pm.

Jasmine rang up Kasthika around 9pm.

Rajarajan visited the temple around 7am.

‘Before’, ‘After’ என்ற preposition களையும் Time க்கு முன் தக்க முறையில் பயன்படுத்தலாம்.

Take these tablets before 7am.

Apply for that job before 5pm on Saturday.

Submit the form on or before Tuesday.

6 லிருந்து 6.15க்குள் என்பதை between 6 and 6.15 என்று சொல்லலாம்.

நேரத்திற்கு என்று சில ஆங்கிலப் பதங்கள் உள்ளன.

6am – six o’ clock

7am – seven o’ clock

8am –

9am –

10am –

6am – six in the morning

7am – seven in the morning

8am –

9am –

10am –

11am –

6pm – six in the evening அல்லது six o’ clock (in the evening)

7pm –

8pm –

9pm –

6.15 – quarter past six

7.15 – quarter past seven

8.15 –

9.15 –

10.15 –

11.15 –

6.30 – half past six

7.30 – half past seven

(half past என்றால் அரை மணிநேரம் கடந்துவிட்டது என்று பொருள்)

(quarter past என்றால் கால் மணிநேரம் கடந்துவிட்டது என்று பொருள்)

6.45 – quarter to seven

7.45 – quarter to eight

8.45 –

9.45 –

10.45 –

11.45 –

(ஏழாக இன்னும் கால்மணி நேரம் உள்ளது. எட்டாக இன்னும் கால் மணிநேரம் உள்ளது என்று பொருள்)

12 noon மதியம் 12 மணி

6.20 – 20 minutes past six

7.10 – 10 minutes past seven

8.08 –

9.09 –

10.10 –

11.11 –

6.52 – 8 minutes to seven

6.55 – 5 minutes to seven

7.57 – 3 minutes to eight

2.57 – 3 minutes to three

நவம்பர் 10, 2019

இப்பொழுது About பற்றி பார்க்கலாம்.

There are 12 biscuits in this packet.

(எத்தனை biscuits உள்ளன என்று சரியாகத் தெரிந்தால் இப்படிச் சொல்லலாம்)

There are about 15 biscuits this packet.

(எத்தனை biscuits உள்ளன என்பதை எண்ணிப் பார்த்து சரியாகக் கூறாமல் உத்தேசமாகக் கூறும்போது about பயன்படுத்துகிறோம்.

There are about 30 sweets in this box.

Kamala ate about 20 dates (பேரீச்சம்பழம்)

About என்ற preposition ‘பற்றி’ ‘குறித்து’ என்ற பொருள்படும் வகையிலும் வரும்.

தன் நாய் Buddy ஐப் பற்றி Vaishnavi கனவு கண்டாள்.

Vaishnavi dreamt about her dog Buddy.

தன் அப்பா சோமசுந்தரத்தைப் பற்றி திவ்யா நினைத்துக் கொண்டிருந்தாள்.

Divya was thinking about her father Somasundaram.

சில சமயங்களில் ‘about’ க்கு பதிலாக ‘of’ use செய்வது உண்டு.

அதுகுறித்து விளக்கமாக வேறொரு முறை பார்ப்போம். இப்போது நாம் ‘about’ பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்.

We are talking about the preposition ‘about’.

They are arguing about the budget

பல preposition கள் உள்ளன. அவற்றுள் சிலவற்றை இங்கே பார்த்தோம்.

‘இடையே’ என்ற வார்த்தைக்கு ‘between’ என்பது preposition.

புதுச்சேரிக்கும் சென்னைக்குமிடையே

Between Puduchery and Chennai.

ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்குமிடையே

Between theists and atheists.

கணிதத்துக்கும் அறிவியலுக்குமிடையே –

Busக்கும் Carக்கும் இடையே –

என் classmate Varadhanக்கும் கமலாவின் classmate Adityaவுக்கும் இடையே –

Marxக்கும் Leninக்கும் இடையே –

Brahmaவுக்கும் Vishnuவுக்கும் இடையே –

பூங்குழலிக்கும் அவளது கணவர் முருகானந்தத்துக்கும் இடையே –

Opposite to, in front of, behind, near, beside, besides ஆகியவையும் prepositions தான்.

சில readymade usage கீழே உள்ளன. இவை உங்களுக்கு உதவக்கூடும்.

Me

Us

Them

You

Him

Her

It

இந்த வார்த்தைகளின் முன்னால் preposition போடும்போது அர்த்தம் வேறுபடும்.

ஆங்கிலம் கற்பது எளிதே

நவம்பர் 17, 2019

உதாரணமாக

For him – அவனுக்காக

With him – அவனுடன், அவனோடு

Behind him – அவன்பின்

In front of him – அவனுக்கு முன்

Above him – அவனுக்கு மேல்

Below him – அவனுக்குக் கீழ்

Near him – அவனுக்கு அருகே

அவருக்கு, அவனுக்கு இரண்டுக்குமே him தான் இதுபோல் preposition களை வெவ்வேறு வார்த்தைகளுக்கு பயன்படுத்தி பழகுங்கள்.

தொலைதூர வழிக்கல்வி என்றால் Assignment எழுத வேண்டுமே.

Preposition பயன்படுத்தி நூறு வாக்கியங்கள் எழுதி அனுப்ப வேண்டும்.

நிபந்தனைகள்

1.  வாக்கியங்கள் எந்த tenseல் வேண்டுமானாலும் இருக்கலாம்.

2.  வாக்கியம் முடிந்தபின் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.

3.  முற்றுப்புள்ளி வைத்தபின் Bracket க்குள் அந்த sentence என்ன tense என்று குறிப்பிட வேண்டும்.

4.  ஒரு வாக்கியம் எழுதியபின் இரண்டு வரி இடைவெளிவிட்டு அடுத்த வாக்கியத்தை எழுத வேண்டும்.

5.  ஒரு வாக்கியம் எழுதி முடித்த பிறகு அந்த sentence ல் உள்ள வார்த்தைகளில் எது preposition என்பதை underline செய்து அதற்குக் கீழோ அல்லது அவ்வார்த்தைக்கு மேலாகவோ preposition அல்லது pre என்று குறிப்பிட வேண்டும்.

6.  ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்திய பெயரை வேறு எந்த வாக்கியத்திலும் பயன்படுத்தக் கூடாது.

7.  ஒரு sentence ல் பயன்படுத்திய verb ஐ வேறு எந்த sentence லும் use செய்ய வேண்டாம்.

நவம்பர் 24, 2019

ஆங்கிலத்தில் பேசும்போது குறிப்பாகக் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்.

1.  “யார்?” அல்லது “எது?” என்ற கேள்விக்கான விடைதான் முதலில் வரவேண்டும். (பதில் I, We, They, You, He, She, It என்பதில் ஏதேனும் ஒன்றாகத்தான் இருக்கும்)

சில புத்திசாலிகள் உடனே கேட்பார்கள். Geetha, Mala, Mangai, Muneesh, Rafeeq என்றெல்லாம் வருகிறதே Old man, Little boy, Conductor, Driver என்று கூடச் சொல்கிறோமே. Elephant, Dog, Horses, Donkeys இப்படி பலப்பல…

இவை எல்லாமே அடிப்படையில் I, We, They, You, He, She, It என்பதில் அடங்கிவிடும்.

2.  “யார்?” அல்லது “எது?” என்பதற்கான விடை வந்த பின் அதுதான் முதல் வார்த்தை. அதன் விரிவாக்கமும் இருக்கலாம்.

யார்?

He

யார்?

Ganesh

யார்?

My friend Ganesh

3.  “என்ன செயல்?” என்பதற்கான விடை தேட வேண்டும்.

Draw, paint, keep, study, drink, sleep.

4.அடுத்ததாக, Tense

Ganesh drew (Past Tense)

Ganesh draws (Present Tense)

Ganesh will draw (Future Tense)

Ganesh is drawing (Present Continuous Tense)

Ganesh was drewing (Past Continuous Tense)

Ganesh will be drawing (Future Continuous Tense)

இன்னும் பல Tenseகள் உள்ளன. அவற்றை அடுத்த levelல் கற்றுக் கொள்ளலாம்.

5.  “யார்?”, “செயல்?” “Tense” இவற்றுக்குப் பிறகு “எதை?” “யாரை?” என்ற வினாவுக்கு விடை தேடவேண்டும்.

Ganesh drew a picture

6.  அடுத்ததாக “எங்கே?” என்ற வினாவுக்கான விடை.

Ganesh drew a picture in his notebook.

Ganesh drew a picture in sneha’s notebook.

எங்கே எப்படி எப்பொழுது எவ்வாறு, ஏன் என்ற வினாக்களுக்கான விடையெல்லாம் வாக்கியத்தின் இறுதியில் வரும் (பெரும்பாலும் இவை இப்படித்தான் வரும். Exceptions are always there விதிவிலக்குகள் உண்டு)

ஆங்கிலம் கற்பது எளித

டிசம்பர் 8, 2019

சில ready to speak tips உங்களுக்காக கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பலரும், நிறைய tips கொடுங்கள் என்று கேட்டதால் இந்தப் பதிவு.

For me = எனக்காக

For you = உனக்காக

For us = எங்களுக்காக, நமக்காக

For them = அவர்களுக்காக, அவைகளுக்காக

For him = அவனுக்காக, அவருக்காக

For her = அவளுக்காக

For it = அதற்காக

For that = அதற்காக

For this = இதற்காக

For these = இவற்றுக்காக, இவைகளுக்காக

To me = எனக்கு

To you = உனக்கு, உங்களுக்கு

To us = எங்களுக்கு, நமக்கு

To them = அவர்களுக்கு, அவற்றுக்கு

To him = அவனுக்கு, அவருக்கு

To her = அவளுக்கு

To it = அதற்கு

To this = இதற்கு

To these = இவற்றுக்கு

To that = அதற்கு

By me = என்னால்

By you = உன்னால், உங்களால்

By us = எங்களால், நம்மால்

By them = அவர்களால்

By him = அவனால், அவரால்

By her = அவளால்

By it = அதனால்

By this = இதனால்

By that = அதனால்

From me = என்னிடமிருந்து

From us = எங்களிடமிருந்து, நம்மிடமிருந்து

From them = அவர்களிடமிருந்து, அவற்றிடமிருந்து

From you = உன்னிடமிருந்து, உங்களிடமிருந்து

From him = அவரிடமிருந்து, அவனிடமிருந்து

From her = அவளிடமிருந்து

From it = அதனிடமிருந்து

From this = இதனிடமிருந்து

From that = அதனிடமிருந்து

About me = என்னைப்பற்றி

About us = எங்களைப்பற்றி, நம்மைப்பற்றி

About them = அவர்களைப்பற்றி, அவற்றைப்பற்றி

About you = உன்னைப்பற்றி, உங்களைப்பற்றி

About him = அவனைப்பற்றி, அவரைப்பற்றி

About her = அவளைப்பற்றி

About it = அதைப்பற்றி

About this = இதைப்பற்றி

About that = அதைப்பற்றி

டிசம்பர் 15, 2019

சில ready to speak tips உங்களுக்காக கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பலரும், நிறைய tips கொடுங்கள் என்று கேட்டதால் இந்தப் பதிவு.

Near me = என்னருகே, என்னருகில்

Near you = உன்னருகே, உன்னருகில்

Near them = அவர்களருகே, அவர்களருகில்

அவற்றினருகே, அவற்றினருகில்

Near us = நம்மருகே, நம்மருகில்

எங்களருகே, எங்களருகில்

நமக்கருகே, நமக்கருகில்

Near her = அவளருகே, அவளருகில்

Near him = அவனருகே, அவனருகில்

அவரருகே, அவரருகில்

Near it = அதனருகே, அதனருகில்

Near this = இதனருகே, இதனருகில்

Near that = அதனருகே, அதனருகில்

Me = என்னை

You = உன்னை, உங்களை

Them = அவர்களை, அவற்றை

Us = நம்மை, எங்களை

Him = அவனை, அவரை

Her = அவளை

It = அதை

This = இதை

That = அதை

Because of me = என் காரணமாக (என்னால்)

Because of you =

உன் காரணமாக (உன்னால்)

Because of them = அவர்கள் காரணமாக (அவர்களால்)

அவை காரணமாக (அவற்றால்)

Because of us = நம் காரணமாக (நம்மால்)

எங்களால்

Because of him = அவன் காரணமாக (அவனால்)அவர் காரணமாக (அவரால்)

Because of her = அவள் காரணமாக (அவளால்)

Because of it = அதன் காரணமாக (அதனால்)

Because of this = இதன் காரணமாக (இதனால்)

Because of that = அதன் காரணமாக (அதனால்)

Above me = எனக்கு மேல்

Above you = உனக்கு மேல்

உங்களுக்கு மேல்

Above them = அவர்களுக்கு மேல்

அவற்றுக்கு மேல்

Above us = எங்களுக்கு மேல்

நமக்கு மேல்

Above him = அவனுக்கு மேல்

அவருக்கு மேல்

Above her = அவளுக்கு மேல்

Above it = அதற்கு மேல்

Above this = இதற்கு மேல்

Above that = அதற்கு மேல்

டிசம்பர் 22, 2019

சில ready to speak tips உங்களுக்காக கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பலரும், நிறைய tips கொடுங்கள் என்று கேட்டதால் இந்தப் பதிவு.

Below me = என் கீழ், எனக்குக் கீழ்

Below you = உன் கீழ், உனக்குக் கீழ்

Below us = எங்களுக்குக்கீழ்

நமக்குக்கீழ்

Below them = அவர்களுக்குக்கீழ்

அவற்றுக்குக் கீழ்

Below him = அவனுக்குக்கீழ்

அவருக்குக்கீழ்

Below her = அவளுக்குக்கீழ்

Below it = அதன்கீழ்,

அதற்குக்கீழ்

Below this = இதன்கீழ்

இதற்குக்கீழ்

Below that = அதன்கீழ்

அதற்குக்கீழ்

After me = எனக்குப்பிறகு

After you = உனக்குப்பிறகு

After us = எங்களுக்குப்பிறகு

நமக்குப்பிறகு

After them = அவர்களுக்குப் பிறகு

அவற்றுக்குப் பிறகு

After him = அவனுக்குப்பிறகு

அவருக்குப்பிறகு

After her = அவளுக்குப்பிறகு

After it = அதற்குப்பிறகு

After this = இதற்குப்பிறகு

After that = அதற்குப்பிறகு

Behind me = என் பின்னால்

Behind you = உன் பின்னால்

உங்களுக்குப் பின்னால்

Behind us = நமக்குப்பின்னால்

எங்களுக்குப்பின்னால்

Behind them = அவர்களுக்குப் பின்னால்

அவற்றுக்குப் பின்னால்

Behind him = அவனுக்குப் பின்னால்

அவருக்குப் பின்னால்

Behind her = அவளுக்குப் பின்னால்

Behind it = அதற்குப் பின்னால்

Behind that = அதற்குப் பின்னால்

Behind this = இதற்குப் பின்னால்

Expert me = என்னைத்தவிர

Expert you = உன்னைத்தவிர

உங்களைத்தவிர

Expert them = அவர்களைத் தவிர

அவற்றைத் தவிர

Expert us = எங்களைத் தவிர

நம்மைத் தவிர

Expert him = அவனைத் தவிர

அவரைத் தவிர

Expert her = அவளைத் தவிர

Expert it = அது தவிர

Expert this = இது தவிர

Experts that = அது தவிர

After me = எனக்குப்பிறகு

After you = உனக்குப்பிறகு

உங்களுக்குப்பிறகு

After them = அவர்களுக்குப்பிறகு

அவற்றுக்குப்பிறகு

After us = எங்களுக்குப்பிறகு

நமக்குப்பிறகு

After him = அவனுக்குப்பிறகு

அவருக்குப்பிறகு

After her = அவளுக்குப்பிறகு

After it = அதற்குப்பிறகு

After this = இதற்குப்பிறகு

After that = அதற்குப்பிறகு

டிசம்பர் 29, 2019

Preposition போட வேண்டிய இடத்தில் preposition போட்டு, verb போட வேண்டிய இடத்தில், verbனுடைய connect form போட்டு நிரப்புங்கள் பார்க்கலாம்.

He is _____________ (wait, waits, waiting) for me.

Deepan was ______________ (sing, sings, singing) for you.

The Chairman bought a bus _________ (for, is, with) the college.

Mother is ____________ (cook, cooks, cooking) ___________ us.

I will ___________ (give, giving, gave) a pen _______ (for, to, with) you.

Radha will ________ (pack, packed, packing) some biscuits _________ (for, to) you.

Meena will _____________ (teach, teaches, teaching) English ________ (for, to) them.

Dealer will ______________ (supply, supplied, supplying) materials _______ hospital.

She ________ (take, takes) a notebook ________ (from, to, for) me.

She shared her food _________ (with, for, to) me.

The bee ___________ (collect, collects) honey from the plants.

__________________ (after, at, with) Babur, Humayun ruled the country.

I am __________ (paid, pays, pay, paying) rent _________ (with, to, for) that house.

Balaji _____________ (help, helps, helped, helping) the slum children to come up in life.

She _____________________ (announce, announced, announcing, announces) arrival of the train.

Kala and Sultani are ___________ (talk, talks, talked, talking) _________ (with, about, for, to) the cyclone.

Seema is ___________ (draw, draws, drew, drawing) a picture.

Sharmila is ______________ (fill, filling, filled) petrol.

Renuka was _____________ (clean, cleans, cleaning, cleaned) the house.

Lalitha was ______________ (bathe, bathing, bathed, bathes) the baby.

Nirmala is ____________ (read, reads, reading, read) the book.

Students are _____________ (stand, stands, standing, stood) one _____________ (after, from, to) another.

My friend Prema was ________________ (deleted, delete, deletes, deleting) the messages one ________ (from, to, with, after) another.

Somasundaram _____________ (checked, check, checks) all the photos yesterday.

Balamurugan _________________ (fight, fights, fighting, fought) ____________ (for, to, with) Kesavan on Friday.

ஜனவரி 19, 2020

இதுவரை நாம் கற்றது Verb, Adverb, Noun, Adjective, Preposition போன்ற வார்த்தைகளும், வார்த்தைகளைக் கோர்த்து சிறு வாக்கியங்கள் அமைப்பதும், இப்போது எங்களால் சிறு சிறு வாக்கியங்கள் அமைக்க முடியும் என்று சொல்பவர்களுக்கு Hearty Congratulations! பாராட்டுக்கள்! வாழ்த்துக்கள்!
இப்போது இரண்டு வாக்கியங்களை எவ்வாறு ஒன்று சேர்ப்பது என்று பார்ப்போம்.

1.  Kaveri went to school.

2.  Kaveri filled up a form.

மேலே இரண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஒரே வாக்கியமாக்க வேண்டும்.

முதலாவது Sentenceஐ அப்படியே எடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். சொல்லிக் கொண்டே எழுத வேண்டும். அப்போதுதான் பேசுவது எளிதாக வரும்.

Kaveri went to school.

இப்போது இரண்டாவது வாக்கியம் என்ன என்பதைப் பார்த்தால், முதல் வாக்கியத்தின் தொடர்ச்சியாகத் தான் உள்ளது. எனவே,

Kaveri went to school and filled up a form. என்று எழுதிக் கொள்ளலாம்.

Kaveri went to school.

Kamala went to school.

Kaveri filled up a form.

Kamala filled up a form.

நான்கு வாக்கியங்களைச் சேர்க்க வேண்டும். மிக எளிது. உங்களால் முடியும்.

Kaveri and Kamala went to school and filled up the forms என்று சொல்லலாம்.

Vimala wished her teacher.

Other students wished the teacher.

இந்த இரண்டு வாக்கியங்களையும் சேர்த்து

Vimala and other students wished their teacher என்று அழகாக ஒரே Sentence அமைத்து விடலாம்.

Suman is learning French.

Suman is learning German.

இந்த இரண்டு Sentences சேர்த்து

Suman is learning French and German.

அல்லது

Suman is learning French as well as German

என்று ஒரே Sentence. Very simple. Is it not?

Kamala paid the fees.

Sheela paid the fees.

Kamala and Sheela paid the fees.

And என்ற ஒரே ஒரு வார்த்தையைச் சேர்த்தாலே போதுமானது. திரும்ப Repeat ஆகும் வார்த்தைகளை ஒரு முறை கூறினால் போதும்.

பிப்ரவரி 2, 2020

பலர் ஒரே செயலைச் செய்தாலும் ஒருவர் பல செயல்களைச் செய்தாலும் வாக்கியங்கள் பலவற்றை இணைத்து ஒரே வாக்கியமாக்கிவிட முடியும்.

Abdul met his friend Shiva.

Abdul gave him a gift.

Abdul met his friend Shiva and gave him a gift.

Sundar studied daily.

Sunder wrote the exam with confidence.

Sundar studied well and wrote the exam with confidence.

ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே செயலைச் செய்வது; ஒருவரே பல செயல்களைச் செய்வது போன்ற வாக்கியங்களை இணைத்தோம்.

இப்போது வெவ்வேறு நபர்கள், வெவ்வேறு செயல்களைச் செய்கிறார்கள்.

Murali boarded a bus.

Murali bought a ticket.

The conductor issued the ticket.

The conductor returned the change.

Murali boarded a bus and got a ticket.

The conductor issued the ticket and returned the change.

1.  Doctor advised the patient.

2.  Patient listened carefully.

1+2 = Doctor advised the patient and the patient listened carefully.

1.  Ten children participated in a drawing competition.

2.  Three children got prizes.

1+2 = Ten children participated in a drawing competition and three of them got prizes.

1.  Mohammed was posting a message in facebook.

2.  Sriram was posting a message in facebook.

1+2 = mohammed and Sriram were posting messages in facebook.

1.  Moideen posted a message in his whatsapp group.

2.  Suresh made a comment.

1+2 = Moideen posted a message in his whatsapp group and Suresh made a comment.

ஒரே ஒரு and என்ற வார்த்தை பல வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக இணைக்கும் பணியைச் செய்துவிடுகிறது. இதேபோல் தான் but என்ற சொல்லும். ‘ஆனால்’ என்ற பொருள்தரும் இந்த but வாக்கியங்களை இணைக்க உதவும் சொல்.

1.  Veena is drawing.

2.  Reena is not drawing.

1+2 = Veena is drawing but Reena is not.

பிப்ரவரி 9, 2020

இரண்டு வாக்கியங்களை ‘and’ என்ற சொல்லைப் பயன்படுத்தி இணைத்தோம். ‘But’ என்ற சொல்லைப் பயன்படுத்தி இணைத்தோம். இரண்டாவது வாக்கியத்தை முதல் வாக்கியத்துடன் இணைக்கும் போது முதல் வாக்கியத்தில் வந்த வார்த்தைகள் இரண்டாவது வாக்கியத்தில் மீண்டும் வந்தால் அவ்வார்த்தைகளை மீண்டும்
பயன்படுத்த வேண்டும். ஆணாக இருந்தால் He, him, his ஆகிய வார்த்தைகளையும், பெண்ணாக இருந்தால் She, her, hens ஆகிய வார்த்தைகளையும் தேவைக்கேற்ப பயன்படுத்த வேண்டும்.

I = Me, My, Mine

We = Us, Our, Ours

They = Them, Their, Theirs

You = You, Your, Yours

He = He, Him, His

She = She, her, hers

It = It, Its

இப்போது ‘Though’ என்ற சொல்லை வைத்து இரு வாக்கியங்களை எவ்வாறு இணைப்பது என்று பார்க்கலாம்.

Devendra saved money. But he could not become rich.

Though Devendra saved money, he could not become rich.

இதை வேறு மாதிரியும் எழுதலாம்.

Devendra could not become rich though he saved money.

Aditi grew up in Chennai. But she does not know Tamil.

Though Aditi grew up in Chennai, she does not know Tamil.

Aditi doesn’t know Tamil, though she grew up in Chennai.

Satyan was in need of a job. But he did not search for one.

Though Satyan was in need of a job, he didn’t search for one.

Satyan didn’t search for a job though he was in need.

Poornima hit a century in the match. But she did not feel happy about it.

Though Poornima hit a century in the match, she didn’t feel happy about it.

Poornima didn’t feel happy though she hit a century in the match.

Bama transformed herself completely after moving over to New York. But she didn’t forget her roots.

Though Bama transformed herself completely after moving over to New York, she didn’t forget he roots.

Even after moving over to New York, Bama didn’t forget her roots though she transformed herself completely.

பிப்ரவரி 16, 2020

Supriya is interested in starting an enterprise. But she has not yet started one.

Though Supriya is interested in starting an enterprise, she has not yet started one.

Supriya has not yet started an enterprise, though she is interested.

The bag is very big. But still Bharath uses it regularly.

Though the bag is very big, Bharath uses it regularly.

Bharath uses the bag regularly, though it is very big.

The chair was attractive and stylish. But it was not comfortable.

Though the chair was attractive and stylish, it was not comfortable.

வேறு மாதிரி எழுதினால்,

The chair was not comfortable, though it was attractive and stylish.

It is winter (season). But it is very hot.

Though it is winter (season), it is very hot.

It is very hot though it is winter (season).

1.  அதாவது, but என்ற சொல் முன்னால் சென்று, Though என்ற சொல்லாக மாறிவிடுகிறது. பின்னால் வரும் வாக்கியத்தை But இல்லாமல் சேர்த்துகொள்ள வேண்டும். இது ஒரு முறை.

2.  மற்றொரு விதமாக எழுதும்போது, இரண்டாவது வாக்கியம் முதலில் வரும். Though இடையில் வரும். முதலாவது வாக்கியத்தை அதன்பின் இணைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான்.

இப்பொழுது சில வாக்கியங்களை நீங்கள் எழுதிப்பாருங்கள்.

Try these using though

Chandra buys many books from book fair. But she does not read ever a single book.

Kanthan wants to reduce his weight. But he does not stop eating junkfood.

Imam knows to paint. But he does not paint.

Tigers and lions are disappearing at an alarming rate. But we are not able to do much about it.

The cat smelt the rat. But it did not catch it.

Fresh eggs, cocoa and butter were used to make the cake. But it was not tasty.

Leena has collected 5000 Mastic bottles. But she has not yet recycled them.

Sangamitra solved the first problem easily. But she could not solve the second one.

The teacher could control class VII students but not the class III students.

Stephen grafted the photographs from his sister’s hands. But the photos did not get damaged.

பிப்ரவரி 23, 2020

Now, we shall combine sentences using the word ‘because’ Catherine did not get the OTP because there was no signal. There was no signal. So Catherine did not get the OTP. As there was no signal, Catherine did not get the OTP. Mirdula climbed the three because she wanted to pluck the flowers. Mirdula wanted to pluck the flowers. So she climbed on the tree. As Mirdula wanted to pluck flowers, she climbed on the tree. Blessy cut the paper because she was making a paper bowl. As Blessy was making a paper bowl, she cut the paper. Blessy was making a paper bowl. So she cut the paper. Now, here is one form. You try to make the other two forms.

ஒரு வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களைப் பிற வடிவங்களில் அமைத்து எழுதிப்பாருங்கள்.

Gouthami lovers the world. So she plants one sapling everyday. (1. Change using ‘because’. 2. Change using ‘as’) Thanish is rowing the boat very fast because he has to win the boat race. Sakthis family is big. So he is constructing a big house. Anita has many friends. So she spends most of her time with them. Haritha is a kind girl. So she always helps others. Samrita is deaf and dumb. So she can neither hear not speak. (Either or, Neither not என்பது பற்றி பின்னர் விரிவாகப் பார்க்கலாம்) Dharshan’s cow is sick. So he is taking it to the veterinary doctor. Tanmayi is hungry. So she is eating. As Santha is a fisher woman, she lives near the sea. As the room is dirty, Kanishya is cleaning it. And, But, So, Because, Though, As ஆகிய சொற்களைப் பயன்படுத்தி வாக்கியங்களை இணைக்கலாம்.

இவற்றை எந்த அளவிற்கு பயிற்சி செய்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்மால் எளிதாகப் பேச முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். பயிற்சி, பயிற்சி, பயிற்சி இது மிகவும் முக்கியம். எழுதிப் பழகும் போது சொல்லிக் கொண்டே எழுதுவது அவசியம். மனதுக்குள் சொல்லிக் கொண்டால் போதாது. வாய்விட்டு சொல்லிக் கொண்டே எழுத வேண்டும். அப்போதுதான் பேசும்போது தங்கு தடையின்றி சொற்கள் வாய்விட்டு வரும்.

மார்ச் 1, 2020

இந்த ஆங்கிலப் பயிற்சித் தொடரைப் ஆரம்பம் முதல் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது நன்கு புரியும். ஆமாம் ஆமாம் என்றும் Yes, Yes என்றும் நீங்கள் சொல்வது, எனக்குக் கேட்கிறது. நீங்கள் படிக்கும் போதும், எழுதிப் பழகும்போதும் வாய்விட்டுப் படிக்கிறீர்கள், சொல்லிக் கொண்டே எழுதுகிறீர்கள்,
எழுதியவற்றை நண்பர்களுக்கிடையே சரிபார்த்துக் கொள்கிறீர்கள் என்றால், நிச்சயம் நீங்கள் ஆங்கிலத்தில், சிறு சிறு வாக்கியங்களையாவது பேச ஆரம்பித்திருப்பீர்கள். நீங்கள் ஆங்கிலம் பேசுவதைக் கேட்க நானும் வெகு ஆவலாக உள்ளேன்.

ஊர்ந்து செல்லும் கம்பளிப்பூச்சிதானே

அனைவருடைய மனதையும் கவரும் வண்ணம் பறந்து திரியும் பட்டாம்பூச்சியாகிறது?

சிறிது சிறிதாகக் கற்றுக்கொண்டு அனைவரும் கேட்டு இன்புறும் வகையில் அழகான ஆங்கிலத்தில் நீங்கள் அனைவரும் உரையாடவே இந்தக் குறிப்புகள் அனைத்தையும் தந்துள்ளேன்.

இதேபோல வாக்கியங்களை ‘Inspite of’, ‘Despite’ ஆகியவற்றைப் பயன்படுத்தியும் இணைக்கலாம். இதுபற்றி பின்னர் பார்க்கலாம். இப்போது கேள்விகள் எப்படி கேட்பது என்று பார்ப்போம்.

ஆங்கிலத்தில் வினாச் சொற்கள் என்னென்ன உள்ளன? உங்களுக்கு தெரிந்தவற்றை எழுதுங்கள்.

When

What

Where

Why

How

How much

How many

How long

Who

Very good. இதையெல்லாம் எழுதிவிட்டீர்களல்லவா? சரி. இவற்றைப் பயன்படுத்தி ஐம்பது வினாக்கள் எழுதியனுப்புங்கள். ஒரு முறை பயன்படுத்திய பெயர், ஒரு முறை பயன்படுத்திய வினைச் சொல் ஆகியவற்றை மறுமுறை பயன்படுத்தக் கூடாது. Whatsapp, Email. தபால் என எதில் வேண்டுமானாலும்
எழுதியனுப்பலாம், உங்கள் சொந்தக்குரலில் Voice record செய்தும் அனுப்பலாம். ஆனால், கண்டிப்பாக எழுதியும் அனுப்ப வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எழுதியதும், பேசுவதும் சரியா என்று பார்க்க முடியும்.

இப்போது either or neither nor பற்றிப் பார்க்கலாம்.

Neither Kasishra nor Subashree recorded the programme.

Programmeஐ Subashree, Karishra இருவருமே record செய்யவில்லை என்பது இதன் பொருள்.

Nishanthini went neither to the shopping mall nor to the beach.

நிஷாந்தினி mallக்கும் செல்லவில்லை. பீச்சுக்கும் செல்லவில்லை என்பதே இதன் பொருள்.

Neither mithun nor champer understood the subject.

Renu learnt neither Bharatanatyam nor Kuchupidi.

Neither Sasi nor Varshini participated in the competition.

இருவருமே பங்கேற்கவில்லை என்பதே இதன்பொருள்.

Neither Harini not Hari obeyed their parents.

மார்ச் 8, 2020

கீழே சில verbs are given. அவற்றை ‘Neither’ ‘nor’ பயன்படுத்தி வாக்கியமாக்குங்கள்.

Arrest

Attend

Remove

Treat

Increase

Decrease

Continue

Register

Extend

Decide

Suspend

Launch

இப்போது Either or Neither nor பயன்படுத்தியே வாக்கியம் அமைத்தாயிற்று. Either மிகவும் simple.

The Panchayat leader will assume charge either on Wednesday or on Thursday.

Either Sharmila Devi or Pradeep will win the gold medal.

Either Kumarappan or Pranav will become the Minister Sushmita will either buy chocolate.

Either Kesavan or Vinu will come tomorrow to meet you.

Vasantharaj will either become a doctor or an actor.

Sandhya will either join a multinational company or start her own business.

The judgement will either be in favour of the company or the complainant.

நீங்களாகவே சில either or வாக்கியங்களைப் பயன்படுத்திப்பாருங்கள்,

சரி ஆங்கிலம் எளிதில் பேசக் கற்க வேண்டுமே, ஒரு சிறிய diaryயில்/நோட்டுப் புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் கீழே அட்டவணையில் உள்ளபடி.

[…]

இந்த ஐந்து column களிலும் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை செய்தால், - குறியிடுங்கள். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இவற்றை regular ஆகச் செய்து கொண்டே வந்தால், ஒவ்வொரு நாளும், உங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்வதை நீங்கள் உணர்வீர்கள். பத்து நாளில் உங்கள் முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும்.

FREETAMILEBOOKS.COM

மின்புத்தகங்களைப் படிக்க உதவும் கருவிகள்:

மின்புத்தகங்களைப் படிப்பதற்கென்றே கையிலேயே வைத்துக் கொள்ளக்கூடிய பல கருவிகள் தற்போது சந்தையில் வந்துவிட்டன. Kindle, Nook, Android Tablets போன்றவை இவற்றில் பெரும்பங்கு வகிக்கின்றன. இத்தகைய கருவிகளின் மதிப்பு தற்போது 4000 முதல் 6000 ரூபாய் வரை குறைந்துள்ளன. எனவே பெரும்பான்மையான மக்கள் தற்போது இதனை வாங்கி வருகின்றனர்.

ஆங்கிலத்திலுள்ள மின்புத்தகங்கள்:

ஆங்கிலத்தில் லட்சக்கணக்கான மின்புத்தகங்கள் தற்போது கிடைக்கப் பெறுகின்றன. அவை PDF, EPUB, MOBI, AZW3. போன்ற வடிவங்களில் இருப்பதால், அவற்றை மேற்கூறிய கருவிகளைக் கொண்டு நாம் படித்துவிடலாம்.

தமிழிலுள்ள மின்புத்தகங்கள்:

தமிழில் சமீபத்திய புத்தகங்களெல்லாம் நமக்கு மின்புத்தகங்களாக கிடைக்கப்பெறுவதில்லை. ProjectMadurai.com எனும் குழு தமிழில் மின்புத்தகங்களை வெளியிடுவதற்கான ஒர் உன்னத சேவையில் ஈடுபட்டுள்ளது. இந்தக் குழு இதுவரை வழங்கியுள்ள தமிழ் மின்புத்தகங்கள் அனைத்தும் PublicDomain-ல் உள்ளன. ஆனால் இவை மிகவும் பழைய புத்தகங்கள்.

சமீபத்திய புத்தகங்கள் ஏதும் இங்கு கிடைக்கப்பெறுவதில்லை.

சமீபத்திய புத்தகங்களை தமிழில் பெறுவது எப்படி?

அமேசான் கிண்டில் கருவியில் தமிழ் ஆதரவு தந்த பிறகு, தமிழ் மின்னூல்கள் அங்கே விற்பனைக்குக் கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை நாம் பதிவிறக்க இயலாது. வேறு யாருக்கும் பகிர இயலாது.

சமீபகாலமாக பல்வேறு எழுத்தாளர்களும், பதிவர்களும், சமீபத்திய நிகழ்வுகளைப் பற்றிய விவரங்களைத் தமிழில் எழுதத் தொடங்கியுள்ளனர். அவை இலக்கியம், விளையாட்டு, கலாச்சாரம், உணவு, சினிமா, அரசியல், புகைப்படக்கலை, வணிகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் அமைகின்றன.

நாம் அவற்றையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து தமிழ் மின்புத்தகங்களை உருவாக்க உள்ளோம்.

அவ்வாறு உருவாக்கப்பட்ட மின்புத்தகங்கள் Creative Commons எனும் உரிமத்தின் கீழ் வெளியிடப்படும். இவ்வாறு வெளியிடுவதன் மூலம் அந்தப் புத்தகத்தை எழுதிய மூல ஆசிரியருக்கான உரிமைகள் சட்டரீதியாகப் பாதுகாக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் அந்த மின்புத்தகங்களை யார் வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், இலவசமாக வழங்கலாம்.

எனவே தமிழ் படிக்கும் வாசகர்கள் ஆயிரக்கணக்கில் சமீபத்திய தமிழ் மின்புத்தகங்களை இலவசமாகவே பெற்றுக் கொள்ள முடியும்.

தமிழிலிருக்கும் எந்த வலைப்பதிவிலிருந்து வேண்டுமானாலும் பதிவுகளை எடுக்கலாமா?

கூடாது.

ஒவ்வொரு வலைப்பதிவும் அதற்கென்றே ஒருசில அனுமதிகளைப் பெற்றிருக்கும். ஒரு வலைப்பதிவின் ஆசிரியர் அவரது பதிப்புகளை “யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்” என்று குறிப்பிட்டிருந்தால் மட்டுமே அதனை நாம் பயன்படுத்த முடியும்.

அதாவது “Creative Commons” எனும் உரிமத்தின் கீழ் வரும் பதிப்புகளை மட்டுமே நாம் பயன்படுத்த முடியும்.

அப்படி இல்லாமல் “All Rights Reserved” எனும் உரிமத்தின் கீழ் இருக்கும் பதிப்புகளை நம்மால் பயன்படுத்த முடியாது.

வேண்டுமானால் “All Rights Reserved” என்று விளங்கும் வலைப்பதிவுகளைக் கொண்டிருக்கும் ஆசிரியருக்கு அவரது பதிப்புகளை “Creative Commons” உரிமத்தின் கீழ் வெளியிடக்கோரி நாம் நமது வேண்டுகோளைத் தெரிவிக்கலாம். மேலும் அவரது படைப்புகள் அனைத்தும் அவருடைய பெயரின் கீழே தான் வெளியிடப்படும் எனும் உறுதியையும் நாம் அளிக்க வேண்டும்.

பொதுவாக புதுப்புது பதிவுகளை  உருவாக்குவோருக்கு அவர்களது பதிவுகள்  நிறைய வாசகர்களைச் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நாம் அவர்களது படைப்புகளை எடுத்து இலவச மின்புத்தகங்களாக வழங்குவதற்கு  நமக்கு
அவர்கள் அனுமதியளித்தால், உண்மையாகவே அவர்களது படைப்புகள் பெரும்பான்மையான மக்களைச் சென்றடையும். வாசகர்களுக்கும் நிறைய புத்தகங்கள் படிப்பதற்குக் கிடைக்கும்

வாசகர்கள் ஆசிரியர்களின் வலைப்பதிவு முகவரிகளில் கூட அவர்களுடைய படைப்புகளை தேடிக் கண்டுபிடித்து படிக்கலாம். ஆனால் நாங்கள் வாசகர்களின் சிரமத்தைக் குறைக்கும் வண்ணம் ஆசிரியர்களின் சிதறிய வலைப்பதிவுகளை ஒன்றாக இணைத்து ஒரு முழு மின்புத்தகங்களாக உருவாக்கும் வேலையைச் செய்கிறோம். மேலும் அவ்வாறு உருவாக்கப்பட்ட புத்தகங்களை “மின்புத்தகங்களைப் படிக்க உதவும் கருவிகள்”-க்கு ஏற்ற வண்ணம் வடிவமைக்கும் வேலையையும் செய்கிறோம்.

FREETAMILEBOOKS.COM

இந்த வலைத்தளத்தில்தான் பின்வரும் வடிவமைப்பில் மின்புத்தகங்கள் காணப்படும்.

PDF for desktop, PDF for 6” devices, EPUB, AZW3, ODT

இந்த வலைதளத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் மின்புத்தகங்களை இலவசமாகப் பதிவிறக்கம்(download) செய்து கொள்ளலாம்.

அவ்வாறு பதிவிறக்கம்(download) செய்யப்பட்ட புத்தகங்களை யாருக்கு வேண்டுமானாலும் இலவசமாக வழங்கலாம்.

இதில் நீங்கள் பங்களிக்க விரும்புகிறீர்களா? 

நீங்கள் செய்யவேண்டியதெல்லாம் தமிழில் எழுதப்பட்டிருக்கும் வலைப்பதிவுகளிலிருந்து பதிவுகளை
எடுத்து, அவற்றை LibreOffice/MS Office போன்ற wordprocessor-ல் போட்டு ஓர் எளிய மின்புத்தகமாக மாற்றி எங்களுக்கு அனுப்பவும்.

அவ்வளவுதான்!

மேலும் சில பங்களிப்புகள் பின்வருமாறு:

1.  ஒருசில பதிவர்கள்/எழுத்தாளர்களுக்கு அவர்களது படைப்புகளை “Creative Commons” உரிமத்தின்கீழ் வெளியிடக்கோரி மின்னஞ்சல் அனுப்புதல்

2.  தன்னார்வலர்களால் அனுப்பப்பட்ட மின்புத்தகங்களின் உரிமைகளையும் தரத்தையும் பரிசோதித்தல்

3.  சோதனைகள் முடிந்து அனுமதி வழங்கப்பட்ட தரமான மின்புத்தகங்களை நமது வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தல்

விருப்பமுள்ளவர்கள் freetamilebooksteam@gmail.com எனும் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பவும். 

இந்தத் திட்டத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பவர்கள் யார்?

யாருமில்லை.

இந்த வலைத்தளம் முழுக்க முழுக்க தன்னார்வலர்களால் செயல்படுகின்ற ஒரு வலைத்தளம் ஆகும். இதன் ஒரே நோக்கம் என்னவெனில் தமிழில் நிறைய மின்புத்தகங்களை உருவாக்குவதும், அவற்றை இலவசமாக பயனர்களுக்கு வழங்குவதுமே ஆகும்.

மேலும் இவ்வாறு உருவாக்கப்பட்ட மின்புத்தகங்கள், ebook reader ஏற்றுக்கொள்ளும் வடிவமைப்பில் அமையும்.

இத்திட்டத்தால் பதிப்புகளை எழுதிக்கொடுக்கும் ஆசிரியர்/பதிவருக்கு என்ன லாபம்?

ஆசிரியர்/பதிவர்கள் இத்திட்டத்தின் மூலம் எந்தவிதமான தொகையும் பெறப்போவதில்லை. ஏனெனில், அவர்கள் புதிதாக இதற்கென்று எந்தஒரு பதிவையும்  எழுதித்தரப்போவதில்லை.

ஏற்கனவே அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கும் பதிவுகளை எடுத்துத்தான் நாம் மின்புத்தகமாக வெளியிடப்போகிறோம்.

அதாவது அவரவர்களின் வலைதளத்தில் இந்தப் பதிவுகள் அனைத்தும் இலவசமாகவே கிடைக்கப்பெற்றாலும், அவற்றையெல்லாம் ஒன்றாகத் தொகுத்து ebook reader போன்ற கருவிகளில் படிக்கும் விதத்தில் மாற்றித் தரும் வேலையை இந்தத் திட்டம் செய்கிறது.

தற்போது மக்கள் பெரிய அளவில் tablets மற்றும் ebook readers போன்ற கருவிகளை நாடிச் செல்வதால் அவர்களை நெருங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்.

நகல் எடுப்பதை அனுமதிக்கும் வலைதளங்கள் ஏதேனும் தமிழில் உள்ளதா?

உள்ளது.

பின்வரும் தமிழில் உள்ள வலைதளங்கள் நகல் எடுப்பதினை அனுமதிக்கின்றன.

1.  http://www.vinavu.com

2.  http://www.badriseshadri.in 

3.  http://maattru.com 

4.  http://www.kaniyam.com 

5.  http://blog.ravidreams.net 

எவ்வாறு ஒர் எழுத்தாளரிடம் CREATIVE COMMONS உரிமத்தின் கீழ் அவரது படைப்புகளை வெளியிடுமாறு கூறுவது?

இதற்கு பின்வருமாறு ஒரு மின்னஞ்சலை அனுப்ப வேண்டும்.

துவக்கம்

உங்களது வலைத்தளம் அருமை (வலைதளத்தின் பெயர்).

தற்போது படிப்பதற்கு உபயோகப்படும் கருவிகளாக Mobiles மற்றும் பல்வேறு கையிருப்புக் கருவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்துள்ளது.

இந்நிலையில் நாங்கள் http://www.FreeTamilEbooks.com எனும் வலைதளத்தில், பல்வேறு தமிழ் மின்புத்தகங்களை வெவ்வேறு துறைகளின் கீழ் சேகரிப்பதற்கான ஒரு புதிய திட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். 

இங்கு சேகரிக்கப்படும் மின்புத்தகங்கள் பல்வேறு கணிணிக் கருவிகளான Desktop,ebook readers like kindl, nook, mobiles, tablets with android, iOS போன்றவற்றில் படிக்கும் வண்ணம் அமையும். அதாவது இத்தகைய கருவிகள் support செய்யும் odt, pdf, ebub, azw போன்ற வடிவமைப்பில் புத்தகங்கள் அமையும்.

இதற்காக நாங்கள் உங்களது வலைதளத்திலிருந்து பதிவுகளை பெற விரும்புகிறோம். இதன் மூலம் உங்களது பதிவுகள் உலகளவில் இருக்கும் வாசகர்களின் கருவிகளை நேரடியாகச் சென்றடையும்.

எனவே உங்களது வலைதளத்திலிருந்து பதிவுகளை  பிரதியெடுப்பதற்கும் அவற்றை மின்புத்தகங்களாக மாற்றுவதற்கும் உங்களது அனுமதியை வேண்டுகிறோம்.

இவ்வாறு உருவாக்கப்பட்ட மின்புத்தகங்களில் கண்டிப்பாக ஆசிரியராக உங்களின் பெயரும் மற்றும் உங்களது வலைதள முகவரியும் இடம்பெறும். மேலும் இவை “Creative Commons” உரிமத்தின் கீழ் மட்டும்தான் வெளியிடப்படும் எனும் உறுதியையும் அளிக்கிறோம்.

http://creativecommons.org/licenses/ 

நீங்கள் எங்களை பின்வரும் முகவரிகளில் தொடர்பு கொள்ளலாம்.

e-mail : FREETAMILEBOOKSTEAM@GMAIL.COM 
FB : https://www.facebook.com/FreeTamilEbooks 

G plus: https://plus.google.com/communities/108817760492177970948 

 

நன்றி.

முடிவு

மேற்கூறியவாறு ஒரு மின்னஞ்சலை உங்களுக்குத் தெரிந்த அனைத்து எழுத்தாளர்களுக்கும் அனுப்பி அவர்களிடமிருந்து அனுமதியைப் பெறுங்கள்.

முடிந்தால் அவர்களையும் “Creative Commons License”-ஐ அவர்களுடைய வலைதளத்தில் பயன்படுத்தச் சொல்லுங்கள்.

கடைசியாக அவர்கள் உங்களுக்கு அனுமதி அளித்து அனுப்பியிருக்கும் மின்னஞ்சலைFREETAMILEBOOKSTEAM@GMAIL.COM எனும் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். 

ஓர் எழுத்தாளர் உங்களது உங்களது வேண்டுகோளை மறுக்கும் பட்சத்தில் என்ன செய்வது?

அவர்களையும் அவர்களது படைப்புகளையும் அப்படியே விட்டுவிட வேண்டும்.

ஒருசிலருக்கு அவர்களுடைய சொந்த முயற்சியில் மின்புத்தகம் தயாரிக்கும் எண்ணம்கூட இருக்கும். ஆகவே அவர்களை நாம் மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யக் கூடாது.

அவர்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்தடுத்த எழுத்தாளர்களை நோக்கி நமது முயற்சியைத் தொடர வேண்டும்.

 

மின்புத்தகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும்?

ஒவ்வொருவரது வலைத்தளத்திலும் குறைந்தபட்சம் நூற்றுக்கணக்கில் பதிவுகள் காணப்படும். அவை வகைப்படுத்தப்பட்டோ அல்லது வகைப்படுத்தப் படாமலோ இருக்கும். 

நாம் அவற்றையெல்லாம் ஒன்றாகத் திரட்டி ஒரு பொதுவான தலைப்பின்கீழ் வகைப்படுத்தி மின்புத்தகங்களாகத் தயாரிக்கலாம். அவ்வாறு வகைப்படுத்தப்படும் மின்புத்தகங்களை பகுதி-I பகுதி-II என்றும் கூட தனித்தனியே பிரித்துக் கொடுக்கலாம். 

தவிர்க்க வேண்டியவைகள் யாவை?

இனம், பாலியல் மற்றும் வன்முறை போன்றவற்றைத் தூண்டும் வகையான பதிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். 

எங்களைத் தொடர்பு கொள்வது எப்படி?

நீங்கள் பின்வரும் முகவரிகளில் எங்களைத் தொடர்பு கொள்ளலாம். 

-   EMAIL : FREETAMILEBOOKSTEAM@GMAIL.COM  

-   Facebook: https://www.facebook.com/FreeTamilEbooks  

-   Google Plus: https://plus.google.com/communities/108817760492177970948  

இத்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் யார்?

குழு – http://freetamilebooks.com/meet-the-team/ 

 

SUPPORTED BY

கணியம் அறக்கட்டளை http://kaniyam.com/foundation  

 

கணியம் அறக்கட்டளை

[]

 

தொலை நோக்கு – Vision

தமிழ் மொழி மற்றும் இனக்குழுக்கள் சார்ந்த மெய்நிகர்வளங்கள், கருவிகள் மற்றும் அறிவுத்தொகுதிகள், அனைவருக்கும்  கட்டற்ற அணுக்கத்தில் கிடைக்கும் சூழல்

பணி இலக்கு  – Mission

அறிவியல் மற்றும் சமூகப் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒப்ப, தமிழ் மொழியின் பயன்பாடு வளர்வதை உறுதிப்படுத்துவதும், அனைத்து அறிவுத் தொகுதிகளும், வளங்களும் கட்டற்ற அணுக்கத்தில் அனைவருக்கும் கிடைக்கச்செய்தலும்.

 

தற்போதைய செயல்கள்

-   கணியம் மின்னிதழ் – http://kaniyam.com

-   கிரியேட்டிவ் காமன்சு உரிமையில் இலவச தமிழ் மின்னூல்கள் – http://FreeTamilEbooks.com

 

கட்டற்ற மென்பொருட்கள்

-   உரை ஒலி மாற்றி –  Text to Speech

-   எழுத்துணரி – Optical Character Recognition

-   விக்கிமூலத்துக்கான எழுத்துணரி

-   மின்னூல்கள் கிண்டில் கருவிக்கு அனுப்புதல் – Send2Kindle

-   விக்கிப்பீடியாவிற்கான சிறு கருவிகள்

-   மின்னூல்கள் உருவாக்கும் கருவி

-   உரை ஒலி மாற்றி – இணைய செயலி

-   சங்க இலக்கியம் – ஆன்டிராய்டு செயலி

-   FreeTamilEbooks – ஆன்டிராய்டு செயலி

-   FreeTamilEbooks – ஐஒஎஸ் செயலி

-   WikisourceEbooksReportஇந்திய மொழிகளுக்ககான விக்கிமூலம் மின்னூல்கள் பதிவிறக்கப் பட்டியல்

-   FreeTamilEbooks.com – Download counter மின்னூல்கள் பதிவிறக்கப் பட்டியல்

 

அடுத்த திட்டங்கள்/மென்பொருட்கள்

 

-   விக்கி மூலத்தில் உள்ள மின்னூல்களை பகுதிநேர/முழு நேரப் பணியாளர்கள் மூலம் விரைந்து பிழை திருத்துதல்

-   முழு நேர நிரலரை பணியமர்த்தி பல்வேறு கட்டற்ற மென்பொருட்கள் உருவாக்குதல்

-   தமிழ் NLP க்கான பயிற்சிப் பட்டறைகள் நடத்துதல்

-   கணியம் வாசகர் வட்டம் உருவாக்குதல்

-   கட்டற்ற மென்பொருட்கள், கிரியேட்டிவ் காமன்சு உரிமையில் வளங்களை உருவாக்குபவர்களைக் கண்டறிந்து ஊக்குவித்தல்

-   கணியம் இதழில் அதிக பங்களிப்பாளர்களை உருவாக்குதல், பயிற்சி அளித்தல்

-   மின்னூலாக்கத்துக்கு ஒரு இணையதள செயலி

-   எழுத்துணரிக்கு ஒரு இணையதள செயலி

-   தமிழ் ஒலியோடைகள் உருவாக்கி வெளியிடுதல்

-   http://OpenStreetMap.org ல் உள்ள இடம், தெரு, ஊர் பெயர்களை தமிழாக்கம் செய்தல்

-   தமிழ்நாடு முழுவதையும் http://OpenStreetMap.org ல் வரைதல்

-   குழந்தைக் கதைகளை ஒலி வடிவில் வழங்குதல்

-   http://Ta.wiktionary.org ஐ ஒழுங்குபடுத்தி API க்கு தோதாக மாற்றுதல்

-   http://Ta.wiktionary.org க்காக ஒலிப்பதிவு செய்யும் செயலி உருவாக்குதல்

-   தமிழ் எழுத்துப் பிழைத்திருத்தி உருவாக்குதல்

-   தமிழ் வேர்ச்சொல் காணும் கருவி உருவாக்குதல்

-   எல்லா http://FreeTamilEbooks.com மின்னூல்களையும் Google Play Books, GoodReads.com ல் ஏற்றுதல்

-   தமிழ் தட்டச்சு கற்க இணைய செயலி உருவாக்குதல்

-   தமிழ் எழுதவும் படிக்கவும் கற்ற இணைய செயலி உருவாக்குதல் ( aamozish.com/Course_preface போல)

 

மேற்கண்ட திட்டங்கள், மென்பொருட்களை உருவாக்கி செயல்படுத்த உங்கள் அனைவரின் ஆதரவும் தேவை. உங்களால் எவ்வாறேனும் பங்களிக்க இயலும் எனில் உங்கள் விவரங்களை  kaniyamfoundation@gmail.com க்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள்.

 

வெளிப்படைத்தன்மை

கணியம் அறக்கட்டளையின் செயல்கள், திட்டங்கள், மென்பொருட்கள் யாவும் அனைவருக்கும் பொதுவானதாகவும், 100% வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்கும்.இந்த இணைப்பில் செயல்களையும், இந்த இணைப்பில் மாத அறிக்கை, வரவு செலவு விவரங்களுடனும் காணலாம்.

கணியம் அறக்கட்டளையில் உருவாக்கப்படும் மென்பொருட்கள் யாவும் கட்டற்ற மென்பொருட்களாக மூல நிரலுடன், GNU GPL, Apache, BSD, MIT, Mozilla ஆகிய உரிமைகளில் ஒன்றாக வெளியிடப்படும். உருவாக்கப்படும் பிற வளங்கள், புகைப்படங்கள், ஒலிக்கோப்புகள், காணொளிகள், மின்னூல்கள், கட்டுரைகள் யாவும் யாவரும் பகிரும், பயன்படுத்தும் வகையில் கிரியேட்டிவ் காமன்சு உரிமையில் இருக்கும்.

நன்கொடை

உங்கள் நன்கொடைகள் தமிழுக்கான கட்டற்ற வளங்களை உருவாக்கும் செயல்களை சிறந்த வகையில் விரைந்து செய்ய ஊக்குவிக்கும்.

பின்வரும் வங்கிக் கணக்கில் உங்கள் நன்கொடைகளை அனுப்பி, உடனே விவரங்களை kaniyamfoundation@gmail.com க்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள். 

Kaniyam Foundation
Account Number : 606 1010 100 502 79
Union Bank Of India
West Tambaram, Chennai
IFSC – UBIN0560618
Account Type : Current Account
 

UPI செயலிகளுக்கான QR Code
[]
 

குறிப்பு: சில UPI செயலிகளில் இந்த QR Code வேலை செய்யாமல் போகலாம். அச்சமயம் மேலே உள்ள வங்கிக் கணக்கு எண், IFSC code ஐ பயன்படுத்தவும்.

Note: Sometimes UPI does not work properly, in that case kindly use Account number and IFSC code for internet banking.

 
